T03671 


R001103 


MARATA BERFOJI S SARASWATHE 
Genona 24221 

தமிழ 
1970 

867 / 
கம்ப ராமாயணம் 
பால காண்டம் 
தல் ஏழு படலங்கள் பாட பேதங்களுடன் ) 

சென்னைப் பல்கலைக் கழகத்துத் 

தமிழாராய்ச்சித் துறைத் தலைவர் 
S. வையாபுரிப்பிள்ளை யவர்களாலும் , 

சென்னை அட்வொ கேட் 
P. N. அப்புஸ்வாமி அய்யரவர்களாலும் 
பரிசோதிக்கப்பட்டது . 

RECEIVED 
15 JUN 1970 


1 


THETARADHS 


TANJON 


ஆழ்வார் திருநகரி 
பெரியன் : வெ . நா . ஸ்ரீநிவாஸ அய்யங்கார் 

பிரசுரித்தது . 
காபிரைட் ) 

1937 

( விலை அணா 10 


முன்னுரை 
சில வருடங்களாக நாங்கள் இராமாயணப் பிரதிகளைப் பரி 
சோதித்துப் பாடபேதங்களைக் குறித்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து 
வந்தோம் . இவ்வாராய்ச்சியைக் கண்ட, ஆழ்வார் திருநகரி பெரியன் 
வெ . நா . ஸ்ரீநிவாஸ அய்யங்காரவர்கள் பாடபேதங்கள் குறிப்புரை 
முதலியவற்றுடன் இராமாயணப் பதிப்பொன்று வெளியிடுதல் நல 
மெனக் கூறி , அப்பதிப்பினை வெளியிடும் பொறுப்பைத் தாம் 
வகித்துக் கொள்வதாக ஒப்புக்கொண்டு எங்களுக்கு மிக்க ஊக்க 
மளித்தார்கள் . முதலாவதாகப் பால காண்டத்தைப் பதிப்பிடுதற் 
குத் தக்கபடி மூல பாடக்கையும் பாட பேதங்களையும் தயார் செய்ய 
லாயினோம் . செந்தமிழ்ச் செல்வர் ஸ்ரீ . மு . இராகவையங்காரவர் 
களும் ஏகதேசமாக உதவிபுரிந்து வந்தார்கள் . 

ஆனால் பல தொழில்களுக்கிடையே இப்பதிப்பு நடைபெற 
வேண்டுவதாயிருந்ததால் , விரைவாக அச்சிடமுடியவில்லை. சில வச 
திக் குறைவால் அச்சு வேலையே நடவா தபடி தடைப்பட்டிருந்தது . 
அன்றியும் , பாட பேதங்களைக் குறித்தும் , ஆராய்ச்சி செய்தும் , 
பாடங்களை வரையறை செய்தும் இராமாயணப் பதிப்பொன்று 
வெளியிட வேண்டும் பொறுப்பு பல்கலைக் கழகத்துத் தமிழாராய்ச் 
சித் துறையினரே மேற்கொள்ளத்தக்க தென்னுங் க 

கருத்துடை 
யோம் . இவ்வகைப் பதிப்பு வெளி வருதற்கான முயற்சியும் நடை 
பெற்று வருகின்றது . இந்நிலையில் இதுவரை அச்சிட்ட தனை யேனும் 
புத்தக ரூபமாக வெளியிட வேண்டுமென்று பெரியன் வெ . நா . ஸ்ரீநி 
வாஸ அய்யங்காரவர்கள் வற்புறுத்தினார்கள் . அவர்கள் விருப்பத் 
திற்கு இணங்க, இப்பகுதி இப்பொழுது வெளியிடப் படுகின்றது . 

இப்பதிப்பில் நூதன முறைகள் சில கையாளப்பட்டுள்ளன : 

1 . பால காண்டத்தின் ஆரம்பத்தில் நூற்குப் புறம்பாகக் 
காணப்படும் தனியன் முதலிய செய்யுட்கள் ஒருமுறை தழுவாது 
முன் பின்னாகப் பிரதிகளிற் காணப்பட்டன . அவற்றை ஒருமுறைப் 
படுத்து இப்பதிப்பில் தந்துள்ளமை காணலாம் . 

2. படலச் செய்யுளின் எண் செய்யுளின் தொடக்கத்தில் தமி 
ழிலும் , நூற்செய்யுளின் தொடர்ந்த எண் செய்யுளினிறுதியில் 
ஆங்கிலத்திலும் தரப்பட்டுள்ளன. 

3. அடிக்குறிப்பில் இருதலைப் பகரக்குறியுள் ( ) காணப்படும் 
தமிழ் எண் படலச்செய்யுளின் எண்ணைக் குறிப்பது . 

4. இத்தமிழ் எண்ணை யடுத்துள்ள ஒற்றை யுடுக்குறி அச் 
செய்யுள் ஒன்றிரண்டு பிரதிகளிற் காணப்பெறவில்லை யென்பதனை 
யும் , இரட்டை யுடுக்குறிகள் அது பல பிரதிகளிற் காணப்பெற 
வில்லை யென்பதனையும் குறிப்பன . 


iv 


எ 


5. அடிக் குறிப்பிற் பாடபேதங்களுக்கு முன்னுள்ள எண் 
கள் செய்யுளின் சீர்களைக் குறிப்பன . சீரொன்றற்கே பல பாடங்க 
ளிருப்பின் , அவற்றைக் கோலன் ( : ) அடையாளமிட்டுப் பிரித்துக் 
காட்டியிருக்கிறது . 
16 

6. நூலகத்துக்குச் சேர்க்குத் தகுதியற்ற மிகைச் செய் 
யுனை எச்செய்யுளின் பின் அது காணப்படுகிறதோ அச்செய்யுட் 
குரிய ஆங்கிலத் தொடரெண்ணோடு ( a ) முதலியவற்றைச் சேர்த்து 
அடிக்குறிப்பிலே கொடுக்கப்பட்டுள்ளது . 

7. செய்யுட் கிரமத்திலுள்ள வேறுபாடும் , படலக் கிரமத்தி 
லுள்ள வேறுபாடும் பிறவும் உரிய விடங்களில் அடிக்குறிப்பிற் 
காட்டப்பட்டுள்ளன . 

பாட பேதங்களாகத் தாப்பட்டுள்ளன வற்றிற் பல பாடமாகவே 
கொள்ளத்தக்கனவா யிருக்கும் . எழுத்துப் பிழைகளென்று எளிதி 
லறியக் கூடியன வற்றையும் , உண்மையான பாடங்களை அறுதியிடு 
தற்கு உதவுமாகலின் , பாட பேதங்களாகவே காட்டியிருக்கின்றது . 

உலக மகா கவிகளுள் ஒருவரெனப் போற்றத்தகும் கம்ப நாட 
ரது செய்யுட்களின் உண்மைப் பாடங்களை வரையறை செய்வதில் 
எத்துணை இடர்ப்பாடுகள் உள்ளன வென்பதை இப்பதிப்பு விசத 
மாக்க வல்லது . 

பல பிரதிகளை ஒப்பிட்டுப் பெற்ற பாடபேதங்களுடன் பதிப் 
புக்கள் வெளிவர வேண்டுவது இன்றியமையாதது . இங்ஙனமே 
ஒவ்வொரு பிரதேசத்திலும் வழங்கி வந்த பிரதியின் படியே வெளி 
யிடும் பதிப்புக்களும் அவசியமாக வேண்டற்பாலனவாம் . இவ் 
விரண்டு வகைப் பதிப்புக்களும் , நூற்பாடங்களையும் பாட பேதங் 
களையும் பல முறை ஆராய்ச்சி செய்து உண்மைப் பாடங்காணு 
தற்கு இன்றியமையாக் கருவிகளாம் . இதனை யுணர்ந்து , ஆழ்வார் 
திருநகரிப் பிரதேசத்தில் வழங்கி வந்த பிரதியின் படி ஒரு பதிப்பு 
வெளிவருதற்கு அன்பர் பெரியன் வெ . நா . ஸ்ரீநிவாஸ அய்யங்கா 
ரவர்கள் பெரிதும் முயன்று வருகிறார்கள் . இப்பதிப்பினைத் தமி 
ழுலகு ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றது . 

இப்பதிப்பின் பொருட்டுப் பிரதிகளுதவி யுபகரித்த அன்பர் 
கள் அனைவர்க்கும் எங்கள் நன்றி யுரித்தாகின்றது . இதனை வெளி 
யிடும் பொறுப்பை மகிழ்ச்சியோடும் உத்ஸாகத்தோடும் ஏற்றுக் 
கொண்ட தமிழன்பர் பெரியன் வெ . நா . ஸ்ரீநிவாஸ அய்யங்காரவர் 
களது பேருபகாரத்தினைத் தமிழுலகம் நன்கு பாராட்டு மென்னும் 
உறுதியுடையோம் . 
சென்னை , 3 

S. வையாபுரிப் பிள்ளை . 
22-2-37 . 

P. N. அப்புஸ்வாமி அய்யர் . 


பஸ்ரீ 8 


கம்ப ராமாயணம் 


க . 


காப்பு 

கடவுள் வணக்கம் 
ஒன்றா யிரண்டு சுடராயொரு மூன்று மாகிப் 
பொன்றாத வேத மொருநான்கொடைம் பூத மாகி 
அன்றாகி பண்டத் தகத்தாகியப் புறத்து மாகி 
நின்றா னொருவ னவனீள்கழ னெஞ்சில் வைப்பாம் . , 

இராமபிரான் 
உ . நன்மையுஞ் செல்வமு நாளு நல்குமே 

தின்மையும் பாவமுஞ் சிதைந்து தேயுமே 
சென்மமு மரணமு மின்றித் திருமே 

இம்மையே ராமவென் றிரண்டெ ழுத்தினால் 
கூ . ஒராயிர மகம்புரி பயனை யுய்க்குமே 

நராதிபர் செல்வமும் புகழு நல்குமே 
விராயெணும் பவங்களை வேர றுக்குமே 
இராமவென் றொருமொழி யியம்புங் காலையே . 

இலக்தமி 
மாதுளங் கனியைச் சோதி வயங்கிரு நிதியை வாசக் 
தாதுகு நறுமென் செய்ய தாமரைத் துணைமென் போதை 
மோதுபாற் கடலின் முன்னாள் முளைத்துநாற் கரத்தி லேந்தும் 
போதுதா யாகத் தோன்றும் பொன்னடி போற்றி செய்வாம் . 

இராமசரிதம் 
பராவரு மிராமன் மாதோ டிளவல்பின் படரக் கான் போய் 
விராதனைக் கரனை மானைக் கவந்தனை வென்றி கொண்டு 
மராமரம் வாலி மார்பு துளைத்தணை வகுத்துப் பின்னும் 
இராவணன் குலமும் பொன்ற வெய்துட னயோத்தி வந்தான் . 

[ க - * * * ] ( உ ) 7 - 8 தேய்ந்து தீருமே . 8 தீயுமே . 12 ( ச் ) 
செய்யுமே . 13 இம்மையில். ( ரு * ] 14 - 18 ஏழும் வாவி மார்பமுந் 
துளைத்துப் பின்னர் . 15 மார்புக். 


1 


2 


கம்பராமாயணம் 


சு . 


கலைமகள் 
பொக்ககம் படிக மாலை குண்டிகை பொருள்சேர் ஞான 
விக்தகந் தரித்த செங்கை விமலையை யமலை தன்னை 
மொய்த்த கொந் தளக பார முகிண்முலைத் தவள மேனி 
மைத்தது கருங்கட் செவ்வா யணங்கினை வணங்கல் செய்வாம் . 

ஆஞ்சனேயர் 
அஞ்சிலே யொன்று பெற்றா னஞ்சிலே யொன்றைத் தாவி 
அஞ்சிலே யொன்றா றாக வாரியற் காக வேகி 
அஞ்சிலே யொன்று பெற்ற வணங்கைக்கண் டயலா ரூரில் 
அஞ்சிலேயொன்றைவைத்தானவனெம்மையளித்துக்காப்பான் . 

நம்மாழ்வார் 
அ . தருகை நீண்ட தயரதன் றான்றரும் 

இருகை வேழத் திராகவன் றன் கதை 
திருகை வேலைத் தரைமிசைச் செப்பிடக் 
குருகை நாதன் குரைகழல் காப்பதே . 

விநாயகர் 
தழைசெவிச் சிறுகட் டாழ்கைத் தந்தசிந் துரமுந் தாரை 
மழைமதத் தறுகட் சித்ர வாரண முகத்து வாழ்வை 
இழையிடைக் கலசக் கொங்கை யிமகிரி மடந்தை 
குழவியைத் தொழுவ னன்பாற் குறைவற நிறைக வென்றே . 

தனியன் 

ஆக்கியோன் 
நாரணன் விளையாட் டெல்லா நாரத முனிவன் கூற 
ஆரணக் கவிகை செய்தா னறிந்துவான் மீகி யென்பான் 
சீரணி சோழ நாட்டுத் திருவழுந் தூரு வச்சன் 
காரணி கொடையான் கம்பன் றமிழினாற் கவிசெய் கானே . 


சு . 


யீன்ற 


க 0 . 


[ * * ) 2 படிகை . 5 பொருளே : புகழ்சேர் . 8 தெரித்த . ( எ * ) 10-11 
வாருயிர் காக்க . 20 யொன்று . 22 னவனம்மை : னவனன்மை . 23-24 
யளித்துவப்பான் : யளித்துகப்பான் . [« * * ) ( க * * ) 21 ( ன் ) பார்மேற் . 
23 விழைக்க . [50 *) 6 சொல்ல : செப்ப . 8 கவிகள் , 10 னறிந்தவான் . 
14 பொன்னி . 15 நாட்டில் . 17 -18 தூருள் வாழ்வோன் : தூரா னோச்சன் : 
தூரி லோச்சன் . 19 - 20 காரணக் கொடையான் : தாரணி குடையான் . 
23 - 24 கவிதை செய்தான் . 


2 


தனியன் 


3 


க .. 


கக . அம்பிலே சிலையை நாட்டி யமரர்க்கன் றமுத மீந்த 

தம்பிரா னென்னத் தானும் தமிழிலே தாலை நாட்டிக் 
கம்பநா டுடைய கோமான் கவிச்சக்ர வர்த்தி பார்மேல் 
நம்புபா மாலை யாலே நரர்க்குமின் றமுத மீந்தான் . 

கம்பர் துதி 
க 2 . வாழ்வார் திருவெண்ணெய் நல்லூர்ச் சடையப்பன் வாழ்த்துப் 

தாழ்வா ருயரப் புலவோ ரகவிரு டானகலப் ( பெறத் 
போழ்வார் கதிரி னுதித்ததெய் வப்புல மைக்கம்பகாட் 
டாழ்வார் பதத்தைச்சிந் திப்பவர்க் கியாது மரிய தன்றே . 
அம்பரா வணிசடை யரன யன் முதல் 
உம்பரான் முனிவரால் யோக ராலுயர் 
இம்பராற் பிணிக்கரு மிசாம வேழஞ்சேர் 

கம்பராம் புலவரைக் கருத்தி குத்துவாம். 
கசி . சம்ப நாடன் னுமை செலி சாற்றுபூங் 

கொம்ப னாடன் கொழுந னிராமப்பேர் 
பம்ப நாடழைக் குங்கதை பாச்செய்த 

கம்ப நாடன் கழறலை யிற்கொள்வாம் . 
கடு . இம்பரு மும்பர் தாமு மேத்திய விராம காதை 

தம்பமா முத்தி சேர்தல் சத்தியஞ் சத்தி யம்மே 
அம்பரந் தன்னின் மேவு மாதித்தன் புதல்வன் ஞானக் 

கம்பன் செங் கமல பாதங் கருத்துற விருத்து வாமே . 
கசு . ஆதவன் புதல்வன் முத்தியறிவினை யளிக்கு மண்ணல் 

போதவ னிராம காதை புகன்றருள் புனிதன் மண்மேற் 
கோ தவஞ் சிறிது மில்லான் கொண்டன்மா றன்னை யொப்பான் 
மாதவன் கம்பன் செம்பொன் மலரடி தொழுது வாழ்வாம் . 

நூலியற்றிய காலம் 
கள , ஆவின் கொடைச்சகர ராயிரத்து நூறெழித்துத் 

தேவன் றிருவழுந்தூர் நன்னாட்டு - மூவலூர்ச் 
சீரார் குணாதித்தன் சேயமையப் பாடினான் 
காரார்கா குத்தன் கதை . 

( கக * ) 11 தன்னை : யவனை . 15 வள்ளல் . 22-23 நரர்க்குநல் லமுத : 
நாருக்கின் றமுத : நரர்க்குமின் னமுத . ( கஉ - கரு * * ) [ கசு 
செந்தமிழ் III . 53 . 


கஎ * * 


3 


4 

கம்பராமாயணம் 
கஅ . எண்ணிய சகாத்த மெண்ணூற்றேழின்மேற் சடையன் வாழ்வு 

நண்ணிய வெண்ணெய் நல்லூர் தன்னிலே கம்ப நாடன் 
பண்ணிய விராம காதை பங்குனி யத்த நாளிற் 
கண்ணிய வரங்கர் முன்னே கவியரங் கேற்றி னானே . 

நூலியற்றிய முறை 
ககூ , கழுந்த ராயுள கழல்பணி யாதவர் கதிர்மணி முடிமீதே 

அழுந்த வாளிகள் தொடுசிலை ராகவ வபிநவ கவிநாதன் 
விழுந்த நாயிற தெழுவ தன் முன்மறை வேதிய ருடனாராய்ந் 
தெழுந்த நாயிறு விழுவதன் முன்கவி பாடின தெழுநூறே . 

தொகைக்கவி 
உ0 . கரைசெறி காண்ட மேழு கதைகளா யிரத்தெண்ணூறு 

உரைசெறி விருக்தம் பன்னீ ராயிரத் தொருபத் தாறு 
பரவமர் பத்து நாலு படல நூற் றிருபத் தெட்டு 
வரமுறு கம்பன் சொன்ன வண்ணமு மெண்பத் தேழே . 

கவித்திறம் 
உக . தரா தலத்தி னுள்ள தமிழ்க்குற்ற மெல்லாம் 

அராவு மரமாயிற் றன்றே- இராவணன் மேல் 
அம்புநாட் டாழ்வா னடிபணியு மாதித்தன் 

கம்பநாட் டாழ்வான் கவி , 
உஉ . இம்பர் நாட்டிற் செல்வமெலா மெய்தி யரசாண் டிருந்தாலும் 

உம்பர் நாட்டிற் கற்பகக்கா வோங்கு நீழ லிருந்தாலுஞ் 
செம்பொன் மேரு வனைப்புயத் திறல் சே ரிராமன் றிருக்கதையிற் 
கம்ப நாடன் கவிதையிற்போற் கற்றோர்க் கிதயங் களியாதே . 

( 5 « * ) 2 சகார்த்த . 3 முந் நூற் . 4 நாறின்மேற் . 17-18 யுத்த ரத்திற் . 
[ க • * * ] 2 ராயுன . [ 20 * ) இரண்டும் மூன்றும் அடிகள் தம்முள் மாறியுள் 
ளன . 1 கரைபொரு : கரையுறு . 3 மேழுங் : மாறுங் . 5- 6 யிரத்தைஞ்னூறும் : 
யிரத்தெண் ணூறோடு . 7 உரைசெயும் : உரை தரு: விரைசெறி . 12 தாறும் : 
தாறில் 13 - 15 பரவுறு மமரீ ரேழும் : பரவுறு சமரம் பத்து : பரசமர் பத்து 
நாலு : பரிவுறு பாக மூன்று : பருவரை பத்து நாலு . 14 - 15 பாடை பத்து . 
17 - 18 றறுபத் தெட்டு ( ம் ). 19 வரைசெறி: வரமிகு . 23 - 24 ( 6 ) தொண் 
ணூற் றாறே . (உக * *) 9 - 10 அம்பினால் வீழ்த்தா. 13 - 14 கம்பநா 
டாள்வான் . ( உஉ ) 9 - 10 கற்பகத்தி னோங்கு . 


தனியன் 


5 


5 


நூற்பயன் 
உகூ , நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழு முண்டாம் 

வீடியல் வழியு மாக்கும் வேரியங் கமலை நோக்கும் 
நீடிய வரக்கர் சேனை நீறுபட் டொழிய வாகை 

சிலையி ராமன் றோள் வலி கூறு வோர்க்கே . 
உச , மற்றொரு தவமும் வேண்டா மணிமதி லிலங்கை மூதூர்ச் 

செற்றவன் விசையப் பாடல் தெளிந்ததி லொன்று தன்னைக் 
கற்றவர் கேட்போர் நெஞ்சங் கருதுவோ ரிவர்கள் பார்மேல் 

உற்ற சாள்வர் பின்னு மும்பராய் வீட்டிற் சேர்வார் . 
உரு . இறுவ ரம்பி லிராமவென் பாரும்பர் 

நிறுவ ரென்பது நிச்சய மாதலான் 
மறுவின் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் 

பெறுவ ரென்பது பேசவும் வேண்டுமோ . 
உசு , அன்ன தான மகிலாதற் முனமுங் 

கன்னி தானங் கபிலையின் றானமுஞ் 
சொன்ன தான பலமெனச் சொல்லுவார் 

டமன்னி ராம கதைமற வார்க்கரோ . 
உஎ . இராகவன் கதையி லொருவிருத் தத்தி 

லேகபா தத்தினை யுணர்வோர் 
பராவரு மலரோ னுலகினி லவனாற் 

பன்முறை வழுத்தவீற் றிருந்து 
புராதன மறையு மண்டர்பொற் பதமும் 

பொன்றுநா ள தனினும் பொன்றா 
தராவணை யமல னுலகெனும் பரம 

பதத்தினை யடைகுவ ரன்றே . 
( உ » * ) 7 வீடுயர் . 8 - 9 வழிய தாக்கும். 17 டழிய. ( உச * ] 3 
வேண்டேன் . 9 பாவில் . 10 தெரிந்ததி . 14 கேட்டோர் . 15 நெஞ்சிற். 
உள்ளங் . 17 - 18 ( ர் ) யாவரேனும் . 18 அன்பால் . 19 - 20 உற்றுல காண்டு : 
21 22 பின்ன ரும்பர் வாழ் . 22 23 மும்பர்வா ழுலகஞ் : மும்பரா 
யுலகிற் . 24 செல்வார் . ( உ G * ) 3 னிராமெனென் . 4 றோரும்பர் : றோதி 
னால் ; றாலும்பர் . 12 வைகுண்டம். 15 பேசுதல் . 16 வேண்டுமே . ( உசு * * 
4 றானங்கள் . 8 மானமே. 10 தானப். ( உஎ * * ] 3 - 4 லொருகவி 
தன்னி . 7 ( க்) கேட்போர் : யுரைப்போர் . 11 லவனும் . 19 - 20 பொன்றினு 
மவற்றொடும் . 22 வராவணை . 24 - 25 னுலகினா லாய : னுலகினி னாலாம் . 
27 யணுகுவ . 


5 


6 


கம்பராமாயணம் 


உ.அ. வடகலை தென்கலை வடுகு கன்னடம் 

இடமுள பாடையா தொன்றி னாயினும் 
திடமுள ரகுகுலத் திராமன் றன் கதை 

அடைவுடன் கேட்பவ ரமர ராவரே . 
உக . வென்றிசே ரீலங்கை யானை வென் தமால் வீர மோத 

நின்றரா மாய ணத்தினிகழ்ந்திடு கதைக டம்மில் 
ஒன்றினைப் படித்தோர் தாமு முரைத்திடக் கேட்டோர் தாமும் 

நன்றிது வென்றோர் தாமு நரகம தெய்தி டாரே . 
» 0. ஆதியரி யோநமக ராயணர் திருக்கதை 

யறிந்தனுதி னம்ப ரவுவோர் 
நீதியனு போகநெறி நின்றுநெடு நாளதி 

னிரந்து செக தண்ட முழுதுக் 
காதிபர்க ளாயரசு செய்துளநினைத்தது 

கிடைத்தருள் பொறுத்து முடிவிற் 
சோதிவடி வாயழிவின் மூத்திபெறு வாரென 

வுரைத்தசுரு தித்தொ கைகளை . 
கூக . இனையநற் காதை முற்று 

மெழுதினோர் வியந்தோர் கற்றோர் 
அனையது தன்னைச் சொல்வோர்க் 

கரும்பொருள் கொடுத்துக் கேட்போர் 
கனைகடற் புடவி மீதே 

காவலர்க் கரசாய் வாழ்ந்து 
வினையம தறுத்து மேலாம் 

விண்ணவன் பதத்திற் சேர்வார் . 
கூஉ . இத்தலத்தி னிராமாவ தாரமே 

பத்தி செய்து பரிவுடன் கேட்டவர் 
புத்தி மிக்கரும் புண்ணிய முந்தரும் 
எத்த லத்து மவனடி யெய்துவார் . 


[உ « * * ] 6 - 8 பாடைகள் யாதொன் றாயினும் . ( உக * * ) 
6 - 12 மோ து மின்றிரா மாய னத்தை மியல்புட னுலகி னிற்போர் , 13 
ஒன்றதைப். [ 30 - * * ) [ » # * * ] உத்தரகாண்டத்து இறுதியிலுங் 
காணப்படுகிறது . ( p.. * * ) 16 யெய் துமால் . 

6 


கம்பராமாயண 


ணம் 


காண்டம் 


க . 


1 


பாயி 

கடவுள் வாழ்த்து 
உலகம் யாவையுந் தாமுள வாக்கலும் 
நிலைபெறுத்தலு நீக்கலு 

நீங்கலா 
அலகி லாவிளை யாட்டுடை யாரவர் 

தலைவ ரன்னவர்க் கேசர ணாங்களே . 
உ . சிற்கு ணத்தர் தெரிவரு நன்னிலை 

எற்கு ணர்த்தரி தெண்ணிய மூன்றினுள் 
முற்கு ணத்தவ ரேமுத லோரவர் 

நற்கு ணக்கட லாடுத னன்றரோ . 
கூட . ஆதி யந்த மரியென பாவையும் 

ஓதி னாசல் தில்லென வுள்ளன 
வேத மென்பன மெய்க்கெறி நோன்மையன் 
பாத மல்லது பற்றலர் பற்றிலார் . 


2 


3 


அவையடக்கம் 


ச . ஓசை பெற்றுயர் பாற்கட லுற்றொரு 

பூசை முற்றவு நக்குபு புக்கென 
ஆசை பற்றி பறையனுற் றேன் மற்றிக் 
காசில் கொற்றத் திராமன் கதையரோ . 

4 
[ க ) S ங்கிலா : நீக்கிலா: நீங்கிடா . 9 ரலகி . 12 யாரெவர் . 14 ரான 
வர்க் . 16. ணங்களே . [ 2 ) 2 ணத்தன் : ணத்திற் . 3 றெரிதரு: றிரிதரு: 
றெரிவரு. 4 மந்சிலை . 11 -12 னே முத லோனவன் . 15 வாடுது ( 3) : லாடு 
கை ( ந ). (ங ) 3 மரியன : மறிவன: மரீயென . 7 கில்லன . 8 வுள்ளென . 
10 நான்கினும் . 12 நன்மையன் . 15 பற்றிலர் . 16 பற்றரோ. ( * ) 12-13 
றேன்மற்றவ் வேசில் . 12 றேன்றகு . 

7 


S 


பால காண்டம் 


சர் . 


வை 


ச . 


ந . முத்த மிழ்த்துறை யின்முறை போகிய 

உக்த மக்கவி ஞர்க்கொன் றுணர்த்துவன் 
பித்தர் சொன்னவும் பேகையர் சொன்னவும் 
பத்கர் சொன்னவும் பன்னப் படுபவோ , 

5 
துறைய டுத்த விருத்தத் தொகைக்களிக் 
குறைய டுத்த செவிகளுக் கோதில்யாழ் 
நறைய டுத்த வசுணநன் மாச்செவிப் 
பறைய டுத்தது போலுமென் பாவரோ . 

6 
வைய மென்னை யிகழவு மாசெனக் 
கெய்த வும்மி தியம்புவ தியாதெனிற் 
பொய்யில் கேள்விப் புலமையி னோன் புகல் 
தெய்வ மாக்கதை மாட்சி தெரிக்கவே . 

7 
அ . நொய்தி னொய்ய சொன் னூற்கலுற் றேனெனை 

பத 

வைவின் மராமர மேழ்துளை 
எய்த வெய்தவற் கெய்திய மாக்கதை 
செய்த செய்தவன் சொன்னின்ற தேயத்தே . 

8 
அறையு மாடரங் கும்படப் பிள்ளைகள் 
தறையிற் கீறிடத் தச்சருங் காய்வரோ 
இறையுங் கேள்வி யிலா தவென் புன்கவி 
முறையி னூவறி வாரு முனிவரோ . 

9 
( ரு - 50 ) வைப்புமுறை 8 , 9, 6 , 7 , 10 , 5 ; 8 , 7 , 5 , 6 , 9 , 10 ; 8 , 
6 , 7 , 5 , 9 , 10 ; 8 , 6 , 7 , 10 , 5 , 9 ; 7 , 6 , 5 , 8 , 9 , 10 ; 5 , 6 , 7 , 10 , 
8 , 9 ; 7 , 10 , 5 , 6 , 8 , 9 ; எனப் பலபடியாக வுள்ளன . 
கிய : யோ திய : போக்கிய , 7 கட்கொன் . 8 றுணர்த் துவென் . 16 பெறு 

( F ) 4 நோக் 
பவோ : பெறுவரோ: படுமதோ. ( சு ) 1. துறையெ . 3 - 4 விருத்தங் கவித் 
தொகைக். 4 தொகைக்கதைக் . 8 கோதையாழ் 9 நறையெ : நறைம : 
மறைய . 11 வசுணன்றன் . 13 பறைம . 14 டித்தது . (எ ) 7 தியம்பிய . 
12 னோர்புகல் : னோர் புகழ் . 14 மாக்கவி . (அ ) 8 மேழ்புழை . 10 வெய் 
தவர்க் . 14 செய்தவர் . (க ) 3 கும்மடப் . 6 கீறிடில் . 9 - 10 இறையு 
ஞான ( மி ) : பொறையிற் கேள்வி . 10 - 11 

நூலுண ராதவென் : நூலறி 
யாதவென் . 13 முறைமை ( நூ ). 14 - 15 னூலறிந் தாரு : னூலுணர்ந் 
(i). 

எறி கட லுலகந் தன்னு ளின் றமிழ்ப் புலவர்க் கெல்லா 
முறுவலுக் குரியதாக மொழிந்தனன் மொழிந்த வென்சொற் 
சிறுமையுஞ் சிலையி ராமன் கதைவழிச் செறித றன்னால் 
அறிவுடை மாந்தர்க் கெல்லா மமிழ்தமொத் திருக்கு மன்றே . 

( செந்தமிழ் . III , 42.) 
S 


. 


டி 


ஆற்றுப்படலம் 


91 


நாவி 


10 


நூல்வழி 
க 0 . தேவ பாடையி னிக்கதை செய்தவர் 
மூவ ரானவர் தம்முளு முந்திய 

னானுரை யின்படி நான் றமிழ்ப் 
பாவி னாலிது ணர்த்திய பண்பரோ . 

இடம் 
கக . நடையி னின்றுயர் நாயகன் றோற்றத்தின் 

இடைநி கழ்ந்த விராமாவ தாரப்பேர்த் 
தொடை ரம்பிய தோமறு மாக்கதை 
சடையன் வெண்ணெய்நல் லூர்வயிற் றந்ததே . 

பாயிரம் மற்றும் . 


க . ஆற்றுப்படலம் 
க . ஆச லம்புரி யைம்பொறி வாளியுங் 

காச லம்பு முலையவர் கண்ணெனும் 
பூச லம்பு நெறியின் புறஞ்செலாக் 
கோச லம்புனை யாற்றணி கூறுவாம் . 

12 
உ . மீற ணிந்த கடவு ணிறத்தவான் 

ஆற ணிந்துசென் றார்கலி மேய்ந்தகிற் 
சேற ணிந்த முலைத்திரு மங்கை தன் 
வீற ணிந்தவன் மேனியின் மீண்டவே . 

13 
கூ . பம்பி மேகம் பரந்த 

தது பானுவால் 
நம்பன் மாதுலன் வெம்மையை நண்ணினான் 
அம்பி னாட்டுது மென் றகன் குன்றின்மேல் 
இம்பர் வாரி யெழுந்தது போன்றதே . 

14 
[ 50 ] 1 தேவர் . 6 ராமவர் : ரன்னவர் . 7 தம்முள . 8 - 9 முந்திய 
னாவி . 10 னாருரை : னாளுரை : னாலுரை. ( கக ) சில பிரதிகளில் கூ- ன் 
பின் . 4 றோற்றத் தவ் . 11 தொல்லைகன் : தொன்மரு . 16 றந்தவே . ( க * 
சிலபிரதிகளில் நாட்டுப் படலத்தின் முதற் செய்யுளாகவுள்ளது . 14-15 
லம்புன னாட்டணி: லம்புனை நாடது : லம்புன லாற்றணி : லம்புனை யாறது . 
[ உ * ] 4 ணிறத்தவாய் . 16 மீண்டதே . [ X ] 3 பரந்தன : பரந்துவெம் . 
4 பானுவின் . 10 னாற்றுது. 13-14 இன்ப மாக. 15 யிழிந்தன : யிழிந்தது : 
யெழுவன : யெழுவது : யெழுந்தன . 16 போன்றவே : போலுமே. 


9 


2 


10 


பாலகாண்டம் 


புள்ளி மால்வரை பொன்னென னோக்கிவான் 
வெள்ளி வீழிடை வீழ்த்தன தாரைகள் 
உள்ளி யுள்ள வெல் லாமுவந் தீயுமவ் 

15 
வள்ளி யோரின் வழங்கின மேகமே . 
ரு . மான நந்தல னாகி மனுநெறி 

போன தண்குடை வேந்தன் புகழென 
ஞான முந்திய நான் மறை யாளர்கைத் 
தான மென்னத் தழைத்தது நீத்தமே . 

16 
சு . தலையு மாகமுந் தாளுந் தழீ இயதி 

னிலைநி லா திறை நின்றது போலவே 
மலையி னுள்ளவெல் லாங்கொண்டு மண்டலால் 
விலையின் மாதரை யொத்தது வெள்ளமே . 

17 
எ . மணியும் பொன்னு மயிற்றழைப் பீலியம் 

அணியு மானைவெண் கோடு மகிலுந் தண் 
இணையி லாரமு மின்னகொண் டேகலால் 
வணிக மாக்களை யொத்தது வாரியே . 

18 
அ . பூநி ரைத்துமென் றாது பொருந்தியும் 

தேன ளாவியுஞ் செம்பொன் விராவியும் 
ஆனை மாமத வாற்றொ டளாவியும் 

வான வில்லை நிகர்த்தது வாரியே . 
சு . மலையெடுத்து மரங்கள் முறித்துமா 

டிலைமு தற்பொருள் யாவையு மேந்தலால் 
அலைக டற்றலை யன் றணை வேண்டிய 
நிலையு டைக்கவி நீத்தமந் நீத்தமே . 

20 
( ச ) 1 புள்ளின் . 3 பொள்ளென: பொம்மென . 4 நோக்கிவான் . 
6 வீழிட வீழன : வீழ்திடை . 7 வீழ்ந்தன : வீழ்த்தென : வீழ்வன . 8 
தாரைய : வாதரை . 10 யுள்ளதெல் : னுள்ள வெல் . 16 வானமே. ( ரு ) 1-3 
மானந் தேர்ந்தனனாகி , 2-3 நேர்ந்தற நோக்கி : நேர்ந்தறநோக்கு : நேர்ந்தவ 
னாக : னொந்த நோக்கி : முந்துறநோக்கி . 3 னாக . 6 தண்கொடை . 7 வேந் 
தர் . 9 நான . 10 முந்தற : முன்னிய . 15 தழைத்தன . ( சு ) 4 தழீஇய 
தன் . 5 - 6 னிலைகிலாநிறை: னிலையிலாநிறை. 8 போலவும் . 10 னுள்ளதெல் . 
15 யொத்ததவ் . ( எ ) 6 மாலைவெண். 8 மகிலுநல் ; மகிலுந்தன் . 13 வணி 
கர் . 15 யொத்தன : யொத்ததல் . ( அ ) 1 - 2 பூநிரைத்தமென் : பூநிரந்து 
மென் . 5 - 6 தேன்வளாவியுஞ். 7 - 8 செம்பொ னளாவியும் . 9-12 ஆனை 
மாய்தர வானின ளாவியும் : மான மா மணி யும்வரன் றேகலால் : மான மா 
மணி யும்வகிர்ந் தேகலால் : மானமானமணி வரன்றேகலால் : ஏனை மாமணி 
யும் வரன்றேகலால் : ஏனை மாமணி யும்வகிர்ந் தேகலால் . 11-12 வாற்றின 
ளாவியும் . 15 நிகர்த்தன : நிகர்த்ததவ் . (க * ] சில பிரதிகளில் கக- ன் பின் . 
4 பறித்துமா : தரித்துமா , 11 யாண்டகை . 15 யொத்ததர் ; யொத்தது . 


19 


10 


ஆற்றுப்படலம் 


11 


கக , 


22 


23 


க 0 . ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப வரம்பிகந் 

தூக்க மேமிக வுட்டெளி வின்றியே 
தேக்கெ றிந்து வருதலிற் றீம்புனல் 
வாக்கு தேனுகர் மாக்களை மானுமே . 

21 
பணைமு கக்களி யானைபன் மாக்களோ 
டணிவ குத்தென வீர்த்திரைத் தார்த்துவெண் 
மணிநு ரைக்கொடி தோன்றவந் தூன் றலின் 
புணரி மேற்பொரப் போவதும் போன்றதே . 

22 
கஉ . இரவி தன்குலத் தெண்ணில்பல் வேந்தர் தம் 

புரவு நல்லொழுக் கின்படி பூண்டது 
சரயு வென்பது தாய்முலை யன்ன திவ் 

வுரவு நீர்நிலத் தோங்கு முயிர்க்கெலாம் . 
கங.. கொடிச்சிய ரிடித்த சுண்ணங் குங்குமங் கோட்ட மேலம் 

நடுக்குறு சந்தஞ் சிந்தூ ரத்தொடு நரந்த நாகம் 
கடுக்கைநாள் வேங்கை கோங்கு பச்சிலை கண்டில் வெண்ணெய் 

அடுக்கலி னளிந்த செந்தே னகிலொடு நாறு மன்றே . 24 
கச . எயினர்தஞ் சீறூ ரப்பு மாரியி னிரியல் போக்கி 

வயின்வயி னெயிற்றி மாதர் வயிறலைத் தோட வோடி 
அயின்முகக் கணையும் வில்லும் வாரிக்கொண் டலைக்கு நீராற் 
செயிர் தருங் கொற்ற மன்னர் சேனையை மானு பன்றே . 25 

( 40) 3 மொய்க்க : மோப்ப . 4 வரம்பிகழ்ந். 6-7 மேமிகுந் துட்டெளி: 
மேமிகுத் துட்டெளி. 13 வாக்கும் . 15-16 மக்களை மானுமால் . ( கக ) சில 
பிரதிகளில் அ -ன் பின் . 6 குத்தன . 7-8 வீரத்தினார் த்தலில் . 8 தார்த்தலின் : 
தார்த்தலும் : தார்த்தன : தார் தலின் : தார்த் தணி : தார்த்தள்ளி: தார்த் 
திழீஇ . 9-10 மணிநிரைக்கொடி : மணியுடைக்கொடி . 11-12 வந் துமுந் 
தூன் றலாற்: தோன்ற வயங்கலாற் . 12 தூன்றலாற் . 14-15 மேற்போர் 
பொருவது . 14 யைப்பொரப் . 15 போவது : போ துவ : போவன . 16 போன் 
றவே : போலுமே. ( 52 ) 2 நற்குலத் : யின்குலத். 4 வேந்தரும் . 5 பரவு . 
12-13 யந்நதியுரவு . 14 நீணிலத் : நன்னிலத் . 15 தொல்கு . ( கங ) 7 நடுக் 
குறுஞ். 8 சாந்தஞ்: சிந்தர். 11 நரந்தை . 13 கடுக்கையார் . 20 னிசைந்த : 
னழிந்த : னடுத்த . 21 தீந்தே . (கச) 1 எயினர்வாழ் . 6 போக : போக்க : 
போகி . 8 னெற்றி : னேறி . 9 மார்தம் . 12 வேண்டி . 16 வாரிகொண் . 19 . 
செயம்வருங் : செயமருங் : செயல் தருங்: செயலருங் : செயிரறுக் : 22 சேனையு . 


11 


12 


பாலகாண்டம் 


கரு . செறிநறுந் தயிரும் பாலும் வெண்ணெயுஞ் சேந்த நெய்யும் 

உறியொடு வாரி யுண்டு குருந்தொடு மருத முந்தி 
மறியுடை யாயர் மாதர் வலதுகில் வாரு நீராற் 

26 
பொறிவரி யரவி னாடும் புனிதனும் போன்ற தன்றே . 
கசு . கதவினை முட்டி மள்ளர் கையெடுத் தார்ப்ப வோடி 

நுதலணி யோடை பொங்க நுகர்வரி வண்டு கிண்டத் 
ததைமணி சிந்த வுந்தித் தறியிறத் தடக்கை சாய்த்து 

மதமழை யானை யென்ன மருதஞ்சென் றடைந்த மாதோ . 27 
கஎ . முல்லையைக் குறிஞ்சி யாக்கி மருதத்தை முல்லை யாக்கிப் 

புல்லிய நெய்த றன்னைப் பொருவரு மருத மாக்கி 
எல்லையில் பொருள்க ளெல்லா மிடை தடு மாறு நீராற் 

செல்லுறு கதியிற் செல்லும் வினையெனச் சென்ற தன்றே . 28 
கஅ . காத்தகான் மள்ளர் வெள்ளக் கலிப்பறை கறங்கக் கைபோய்ச் 
சேத்தநீர்த் திவலை பொன்னு முத்தமுந் திரையின் 

வீசி 
நீத்தம்வான் றலைய வாகி நிமிர்ந்துபார் கிழிய நீண்டு 

கோத்தகா லொன்றி னொன்று குலமெனப் பிரிந்த மாதோ . 29 
ககூ . கல்லிடைப் பிறந்து போந்து கடலிடைக் கலந்த நீத்தம் 

எல்லையின் மறைக ளாலு மியம்பரும் பொருளீ தென்னத் 
தொல்லையி னொன்றே யாகித் துறைதொறும் பரந்த சூழ்ச்சிப் 

பல்பெருஞ் சமயஞ் சொல்லும் பொருளும்போற் பரந்ததன்றே . 
20. தாதுகு சோலை தோறுஞ் சண்பகக் காடு தோறும் 

போதவிழ் பொய்கை தோறும் புதுமணத் தடங்க டோறும் 
மா தவி வேலிப் 

தொறும் வயல்க டோறும் 
ஓதிய வுடம்பு தோறு முயிரென வுலாய தன்றே . 

31 
ஆற்றுப்படலம் முற்றும் . 
(கரு) 5 தெளிந்த : சேர்ந்த . 7 உறியொடும் . 13 மறியிடை; மறிவிழி . 
16 வளை துகில் . 17 கவரு . 22-24 புனிதனைப் பொருவு மன்றே . 23-24 
போலுமன்றே. ( சசு ) 6 வேகி: வெய்தி . 10-12 (ப் )புகர்முக வண்பொடத் . 
12. தீண்டத் . 14 சிந்தி: சிதறி . 19 மதமலை : மதமளை . 24 தன்றே. 
[ கஎ) 13 எல்லையிற் . 19 செல்லிய . 20 கதியுட் . 23-24 செல்லுமன்றே. 
( கஅ ) 3 வெள்ளங். 7 சேர்த்த நீர்த் . 10 முத்தொடு . 12 வீச . 13-15 நீத் 
தமாந் தலைய வாகி : நீத்தமான் றலைய தாகி . 16 நிமிர்ந்தபார் : நிமிர்ந்தகார் . 
17 கிழித்து. 17-18 நிரம்பமீண்டு . 19 கோத்ததா, 20 - 21 லொன்றோ 
டொன்றின் : லொன்சோ டொன்றிக் : லொன்றோ டொன்று . 23 பிறிந்த . 
24 வன்றே : தன்றே . (கக ) 1 - 2 கல்லிடைக் கிடந்து . 
9 ளெல்லா , 15 யாகத் . 17 பிரிந்த : விரிந்த . 24 வன்றே . [ 20 ] 4 சந்த 
னக் . 5 காவு . 10-11 புதுமணற் றடங்க . 


பூக வனந்தெ 


5 கலந்து . 


12 


வேலி . 


உ . நாட்டுப்படலம் 
க . வாங்கரும் பாத நான்கும் வகுத்தவான் மீகி யென்பான் 

தீங்கவி செவிக ளாரத் தேவரும் பருகச் செய்தான் 
ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை யன்பெனு நறவ மாந்தி 

மூங்கையான் பேச லுற்றா னென்னயான் மொழிய லுற்றேன் 32 
உ . வரம்பெலா முத்தந் தத்து மடையெலாம் பணில மாநீர்க் 

குரம்பெலாஞ் செம்பொன் மேதிக் குழியெலாங் கழுநீர்க் கொள்ளை 
பரம்பெலாம் பவளஞ் சாலிப் பரப்பெலா மன்னம் பாங்கர்க் 

கரும்பெலாஞ் செந்தேன் சந்தக் காவெலாங் களிவண் டீட்டம் . 
கூ . ஆறுபா யரவ மள்ள ராலைவா யமலை யாலைச் 

சாறுபா யோதை வேலைச் சங்கின்வாய்ப் பொங்கு மோசை 
ஏறுபாய் தமர 

நீரி லெருமைபாய் துழனி யின்ன 
மாறுமா றாகிப் பாடன் மயங்குமா மருத 

34 
தண்டடலை மயில்க ளாட 

டத் தாமரை விளக்கந் தாங்கக் 
கொண்டல்கண் முழவி னேங்கக் குவளை கண் விழித்து நோக்கத் 
தெண்டிரை யெழினி காட்டத் தேம்பிழி மகர யாபழின் 
வண்டுக ளினிது பாட மருதம்வீற் றிருக்கு மாதோ , 

35 
ரு . தாமரைப் படுவ வண்டுந் தகைவருந் திருவுந் தண்டார்க் 
காமுகர்ப் படுவ மாதர் கண்களுங் காம னம்பும் 
மா முகிற் படுவ வாரிப் பவளமும் வயங்கு முத்தும் 
நாமுதற் படுவ மெய்யு நாமநூற் பொருளு மன்னோ. 36 
சு . நீரிடை யுறங்குஞ் சங்க நிழலிடை யுறங்கு மேதி 

தாரிடை யுறங்கும் வண்டு தாமரை யுறங்குஞ் செய்யாள் 
தூரிடை யுறங்கு மாமை துறையிடை யுறங்கு மிப்பி 
போரிடை யுறங்கு மன்னம் பொழிலிடை யுறங்கு மேகம் . 37 
[ 5 ] 5-6 மீகனென்பான் . 7 தீங்கறச் . 17 ந றவை . 19 மூங்கையார். 
22 ரென்னயான் : லென்னயான் . [ 2 ] 19 கரம்பெலாம். ( ங ) 4 ராலைபா. 
8 யோசை . 10 சங்குவாய் . 12 மோதை . 20 நாடிப். 20-21 நாடித் தம்மின் . 
21 பாடை : பாடின் . 22 மயங்குமால் : வயங்குமா . ( ச ) 3 ளாலத் : 5 - 6 
விளக்கமேந்தக்: விளக்கதாகக் . 7 கொண்டலை , 9 னோங்கக். 14 யெழுனி. 
16 தேம்பின: தேம்பொழி : தேன்பொழி . 23 - 24 றிருந்த மன்னோ . 
( ரு - சக ) வைப்புமுறை சு , அ , எ , டூ , 50 , கக , க ; சு , எ , ரு , அ , 50 , கக , 
க ; அ , எ , சு , டு , 50 , 5 க , க : என் றுங் காணப்படுகிறது. ( ரு * ) சில பிரதி 
களில் சு- ன் பின் . 4 தகைபெறும். 8 , 14 , 20 படுப . 22 நாமனும் . ( * 
3 சங்கு . 23 - 24. யுறங்குந் தோகை , 


13 


14 


பாலகாண்டம் 


எ . படையுழ வெழுந்த பொன்னும் பணிலங்க ளுயிர்த்த முத்தும் 

இடையிடை பரம்பிற் காந்து மினமணித் தொகையு நெல்லின் 
மிடைபசுங் கதிரு மீன்ற மென் றழைக் கரும்பும் வண்டும் 

கடைசியர் முகமும் போதுங் கண்மலர்ந் தொளிரு மாதோ . 38 
அ . தெள்விளிச் சிறியாழ்ப் பாணர் தேம்பிழி நறவ மாந்தி 

வள்விசிக் கருவி பம்ப வயின்வயின் வழங்கு பாடல் 
வெள்ளிவெண் மாடத் தும்பர் வெயில்விரி பசும்பொற் பள்ளி 

எள்ளருங் கருங்கட் டோகை யின்றுயி லெழுப்பு மன்றே . 39 
கூ . ஆலைவாய்க் கரும்பின் றேனு மரிதலைப் பாளைத் தேனும் 

சோலைவாய்க் கனியின் றேனுந் தொடையளி யிறாலின் றேனும் 
மாலைவா யுகுத்த தேனும் வரம்பிகந் தோடி வங்க 

வேலைவாய் மடுப்ப நுங்கி மீனெலாங் களிக்கு மன்றே . 40 
க 0 . பண்கள் வாய் மிழற்று மின்சொற் கடைசியர் பரந்து நீண்ட 

கண்கைகான் முகம்வா யொக்குங் களையலாற் களையி லாமை 
உண்கள்வார் கடைவாய் மள்ளர் களைகலா துலோவி நிற்பார் 

பெண்கள்பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றால் . 
கக . புதுப்புனல் குடையு மாதர் பூவொடு நாவி பூத்த 

கதுப்புறு வெறியே நாறுங் கருங்கடற் றரங்க மென்றால் 
மதுப்பொதி மழலைச் செவ்வாய்வாட்படைக் கண்ணின் மைந்தர் 
விதுப்புற நோக்கு மன்னார் மிகுதியை விளம்பலாமே . 42 
வெண்டள 

டளக் கலவைச் சேறுங் குங்கும விரைமென் சாந்துங் 
குண்டலக் கோதை மாதர் குடைந் தநீர்க் கொள்ளைச் சாற்றிற் 
றண்டலைப் பரப்புஞ் சாலி வேலியுந் தழீ இய வைப்பும் 
வண்டலிட் டோட மண்ணு மதுகர மொய்க்கு மாதோ. 

43 
( எ ) 5 ளுதிர்த்த : ளுகுத்த . 7 இடறிய . 8 வரம்பிற் . 11-12 தொகையி 
லெல்லு . 12-15 நெல்லு மிடைபசுங் கதிர்க ளீன்ற . 14 - 15 கதிருமீனு. 
16 மென் கழைக். 24 மன்னோ. ( அ ) 5 நறவை . 11 வழங்கும் : வயங்கும். 
15 துச்சி . ( க ) 1 ஆலைபாய். 7 சோலைவீழ் . 8 மலரின் . 10 தொடையிழி : 
தொடையழி . 16 வரம்பிகழ்ந். 18 யேங்க . 21 வுண்டு : வேலை . 23 களிப்ப . 
24 மாதோ . 

( க 0 ) 7 கண்கள் கான் . 13 உண்கள்வாய் . 16 களைகிலா . 
17-18 துலோவுகிற்டார் . 17 துலோபி : துலாவி : ருலாவி . ( கக ) 4 போ 
கொடு . 7 கதுப்புற : சதுப்பொடு . 13 மதுப்பொழி . 16 வாட்கடைக் . 
19 விதிர்ப்புற : விதிப்புற : விதுப்புறு : வெதுப்புற . 20 நோக்க . 21 மின்னார் . 
[ 52 ] கோல . 9 மைந்தர் . 10 குடைந்த நீர் : அடைந்த நீர்க் . 11 கொள்ளை : 
கொள்ளச் . 12 சாற்றின் : சேற்றிற் . 16-18 வேலியின் றாளக் கொத்தின் . 
17-18 றரளக் கொத்தும் . 18 வைப்பின் . 20 டோடு : டாட : டாடு . 


க 2 . 


14 


நாட்டுப்படலம் 


15 


ககூ . பொருந்திய மகளி ரோடு வதுவையிற் பொருந்து வாரும் 

பருந்தொடு நிழல்சென் றன்ன வியலிசைப் பயன் றுய்ப் பாரும் 
மருந்தினு மினிய கேள்வி செவியுற மாந்து வாரும் 

விருந்தினர் முகங்கண் டன்ன விழாவணி விரும்பு வாரும் . 44 
கச . கறுப்புறு மனமுங் கண்ணிற் சிவப்பொடு சூட்டுங் காட்டி 

உறுப்புறு படையிற் றாக்கி யுறுபகை யின்றிச் சீறி 
வெறுப்பில களிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை 

மறுப்பட வாவி பேணா வாரணம் பொருத்து வாரும் . 45 
கடு . எருமைநா கீன்ற செங்க ணேற்றையோ டேற்றை சீற்றத் 

துருமிவை யென்னத் தாக்கி யூழுற நெருக்கி யொன்றாய் 
விரியிரு ளிரண்டு கூறாய் வெகுண்டன வினைய நோக்கி 

அரியினங் குஞ்சி யார்ப்ப மஞ்சுற வார்க்கின் றாரும் . 46 
கசு . முள்ளரை முளரி வெள்ளை முளையிற முத்தும் பொன்னுந் 

தள்ளுற மணிகள் சிந்தச் சலஞ்சலம் புலம்பச் சாலிற் 
றுள்ளிமீன் அடிப்ப வாமை தலைபுடை சுரிப்பத் தூம்பி 

னுள்வரா லொளிப்ப மள்ள ருழுபக நிரப்பு வாரும் . 47 
கஎ . சேலுண்ட வொண்க ணாரிற் றிரிகின்ற செங்கா லன்னம் 

மாலுண்ட நளினப் பள்ளி வளர்த்திய மழலைப் பிள்ளை 
காலுண்ட சேற்று மேதி கன்றுள்ளிக் கனைப்பச் சோர்ந்த 

பாலுண்டு துயிலப் பச்சைத் தேரை தா லாட்டும் பண்ணை . 48 
கஅ . குயிலினம் வதுவை செய்யக் கொம்பிடைக் குனிக்கு மஞ்ஞை 

அயில்விழி மகளி ராடு மரங்கினுக் கழகு செய்யப் 
பயில்சிறை யரச வன்னம் பன் மலர்ப் பள்ளி நின்றுந் 
துயிலெழத் தும்பி காலைச் செவ்வழி முரல்வ சோலை . 49 

( க . - கஅ ) வைப்புமுறை கஎ, கஅ , ஈ - கசு என் றுமுள்ளது . ( க x ) 
3 ராடு . 4 வதுவையுட் . 9 றென்ன . 13-14 மருந்தெனவுதவு . 14 முதவுங் . 
21 டென்ன . 

( கச ) 1 கறுப்புடை . 4 சிவப்பொடு. 7 உறுப்புடை. 9 றாகி. 
11 யன்றிச் . 13 வெறுப்பின: வெறுப்புடைக் . 16. மதுகையின் ; மதுகையர் . 
18 வாக்கை . 19 மறுப்படா . 21 பேண . 23 பொருது. ( கரு ) 4-5 ணேற்றினோ 
டேற்றை . 5 டேற்றைச் . 10 யூடுற . 10 - 11 யூழறநோக்கி . 16-17 வெகுண் 
டென வதனை , 17 வினையை : வ : னைய : வதனை . 22 வஞ்சுற : மைந் துற . 
கசு ) 3 வெள்ளி . 4 முளையற. 9 சிந்திச் : முந்தச் .13 றுள்ளுமீன் . 14 அடிக்க . 
கஎ ) 2-3 வுண்கணாரிற், 18 சேர்ந்த : சோர்ந்து . 22-23 தேரை பாராட்டும் . 
[5 அ) 3 செய்யும் . 5 குதிக்கு. 16 பனிமலர்ப் : பைம்மலர்ப் . 18 நின்று . 21 
யீட்டஞ் : காலச் . 


15 


16 


பாலகாண்டம் 


ககூ , முத்துமுக் கனியி னானா முதிரையின் முழுத்த நெய்யிற் 

செந்தயிர்க் கண்டங் கண்ட மிடைபடச் செறிந்த சோற்றிற் 
றந்தமி லிருந்து தாமும் விருந்தொடு தமதுண் டென்ன 

அந்தண ரமுத வுண்டி யயில்வுறு மமலைத் தெங்கும் . 50 
20. முறையறிந் தவாவி னீங்கி முனிவுழி முனிந்து வெஃகும் 

இறையறிந் துயிர்க்கு நல்கு மிசைகெழு வேந்தன் காக்கப் 
பொறைதவிர்ந் துயிர்க்குந் தெய்வப் பூதல மதனிற் பொன்னின் 

நிறைபரஞ் சொரிந்து வங்க நெடுமுது காற்று நெய்தல் . 51 
உக . எறி தரு மரியின் சும்மை யெடுத்துவா னிட்ட போர்கள் 

குறிகொளும் போத்திற் கொல்வார் கொன்றெநற் குவைகள் செய்வார் 
வறியவர்க் குதவி மிக்க விருந்துண மனையி னுய்ப்பார் 

நெறிகளும் புதையப் பண்டி நிரைத்துமண் ணெளிய வூர்வார் . 
உஉ.. கதிர்படு வயலி னுள்ள கடிகமழ் புனலி னுள்ள 

முதிர்பயன் மரத்தி னுள்ள முதிரைகள் புறவி னுள்ள 
பதிபடு கொடியி னுள்ள படிவளர் குழியி னுள்ள 

மதுவள மலரிற் கொள்ளும் வண்டென மள்ளர் கொள்வார் . 
உங . பருவ மங்கையர் பங்கய வாண்முகத் 

துருவ வுண்கணை யொண்பெடை யாமெனக் 
கருதி யன்பொடு காமுற வைகலும் 
மருத வேலியின் வைகின வண்டரோ . 

54 
[ கக) சில பிரதிகளில் உஉ - ன் பின். 2 - 3 கனியு மானா : கனியு நானா. 
4 முதிரையு. 6 நெய்யுஞ். 7 - 8 செந்தமி ரொடுதேன் . 10 முதலிய : 
மிடையிடை : முடைபடச் . 16 - 17 விருந் துநல் லமுதுண் : விருந்தொடு 
மழுதுண் : விருந்துட னமிழ் துண் . 17 தமருண் . 17 - 18 தமரி னோடும் . 
19 - 21 அந்தணர் முதலோ ருண்டி . 20 ரமிழ்த . 22 யயர்வுறு , 23- 24 
மமலை யெங்கும் . [ 20 ] 2-3 தவாவை நீக்கி : தயாவை நீக்கி : 
6 வேட்கும் . 7 - 10 நிறையறிந் துயிர்க்கு நல்கு நிலமிசை . 10 மிசை 
யெழு : மிருகில . 11 - 12 வேந்த னென்னப் . 12 காக்கும் . 13 பொறைய 
றிந் : பொறையிரந் . 16-17 பூதலந் தன்னிற் . 20 சொரிந்த . 24 மன்றே . 
( உக ) 4 யெடுத்தவ : யெடுத்தவா : யெடுத் துளா. 5 ரிட்ட . 7-10 குறிகளும் 
போற்றிக்கொள்வார் கொண்டநெற் . 16 தவரவர் . 18 னுய்ப்பான் . 19நிறை 
களும் . 22 நிறைத் துமண் . ( உ.உ ) 4 கடிசெறி . 5 பொழிலி: புனத்தி . 7 முதிர் 
பல . 7 - 12 முதிரைகள் புறவினுள்ள முதுபயன் மரத்தி னுள்ள 19 மது 

20 மதனிற் . (உங ) 4 வான்முகத் . 6 வொண்கணை : வேற்கணை . 
11 காமுற்று : காமுகர் . 


: தவாவு நீங்கி . 


வன . 


16 


நாட்டுப்படலம் 


17 


56 


57 


உச . ஈர நீர்படிந் திந்நிலத் தேசில 

கார்க ளென்ன வருங்கரு மேதிகள் 
ஊரி னின்றகன் றுள்ளிட மென் முலை 
தாரை கொள்ளத் தழைப்பன சாலியே . 

55 
உடு. தோயும் வெண்டயிர் மத்தொலி துள்ளவு 

மாய வெள்வளை வாய்விட் டரற்றவுந் 
தேயு நுண்ணிடை சென்று வணங்கவும் 

ஆயர் மங்கைய ரங்கை வருந்துவார் . 
உசு , தினைச்சி லம்புவ தீஞ்சொ லிளங்கிளி 

நனைச்சி லம்புவ நாகிள வண்டுபூம் 
புனற்சி லம்புவ புள்ளினம் வள்ளியோர் 

மனைச்சி லம்புவ மங்கல வள்ளையே . 
உஎ . வள்ளி கொள்பவர் கொள்வன மாமணித் 

துள்ளி கொள்வன தூங்கிய மாங்கனி 
புள்ளி கொள்வன பொன்விரி புன்னையிற் 
பள்ளி கொள்வன பங்கயத் தன்னமே . 

58 
( உங - சக ) வைப்புமுறை : உங , உக , உச , உசு , ஙக , 6-0 , உரு, கூடு , 
உஅ , உஎ , ஙசு , ச 0 , சக , நங . , ஙஉ , ஙச , ஙஎ , உ.அ , நக ; உங - உசு , உக , 
உஎ , கூ 0 , உஅ , கூக , கூஉ , ஙகூ - சக ; உங - 

கூடு , உஅ , உக , ஙசு , 
கூச , ஙஎ , கூக , அ , ச , சக ; உங - 

உஎ , ஙரு , உக , உஅ , ஙசு , 
கூ 0 - ஙச , ஙஎ - 

சக ; உஎ, உக , ஙரு , உஅ , 

கூசு , கூ 0 - ஙச , 
சக ; உங , உக , உச , ஙக , கூ0 , உரு , 50 , ஙரு, உசு , உ.அ , உ.எ , 
நசு, சக , ஙகூ , கூஉ , ஙச , நஎ - நக ; - உரு , கூஉ , உசு , உக , கூடு , 

உங - உசு , 
உஅ , ஙசு , உக , ஙகூ , கூச , கூஎ - 

உக , கூடு , உஎ, ஙசு , 
உஅ , ஞ0, ஙக , ஙகூ , கூஉ ; ஙச, உஎ 

25 - உடு , உக, உசு , உஅ , 
உங , உச , உக , 0 , உரு , ச 0 , கூடு , உசு , உஅ , உஎ , ஙசு , சக , 
நங , ஙஉ , ஙச , ங எ - ஙகூ ; உங - ஙக , ங - கூசு , கூஅ , ஙஎ , நக - 

உசு , உக , உஎ , உ.அ , கூ 0 - சக ; உங - உரு, ஙஉ , உசு , உ எ , உக , 
கூடு , உ அ , ஙசு , கூ 0 , ஙக , ஙகூ , ஙச , உஎ சக . ( உச ) 4 தேசெலக் . 11 
றுன்னிட , 12 மென்முலைத் : வுண்முலைத் : வொண்முலைத் . ( உரு ) 3 மத் 
தொலித்: மத்தடு . 4 துள்ளல் போய் : துள்ளலை . 5 ஆய. 8 டழைப்பவும் . 12 
வருந்தவும் . 13 ஆய . 16 வருத் துவார் . ( உசு ) 2 , 6 , 10 , 14 லம்புறு. 
8 வண்டுகள். 9 புனைச்சி . ( உஎ * ) 4 மாமணி. 9 வெள்ளி . 12 புன்னைகள் . 


உஎ , 


கூ 0 - 


கூஎ 


» 0 - 


உங - 


17 


3 


18 


பாலகாண்டம் 


உஅ . கன்று டைப்பிடி நீக்கிக் களிற்றினம் 

வன்றொ டர்ப்படுக் கும்வன வாரிசூழ் 
குன்று டைக்குல மள்ளர் குழூஉக்குரல் 

59 
இன்று ணைக்களி யன்ன மிரிக்குமே . 
உசு . வேளை வென்ற வுழத்தியர் வெம்முலை 

ஆளை நின்று முனிந் திடு மங்கொர்பாற் 
பாளை தந்த மதுப்பரு கிப்பரு 
வாளை நின்று மதர்க்கு மருங்கெலாம் . 

60 
கூ 0 . சூட்டு டைத்தலைத் தூநிற வாரணம் 

தாட்டு ணைக்குடை யத்தகை சான்மணி 
மேட்டி மைப்பன மின்மினி யாமெனக் 
கூட்டி னுய்க்குங் குரீஇயின் குழாமரோ . 

61 
ஙக . முட்டி லட்டின் முழங்குற வாக்கிய 

நெட்டு லைக்கழு நீர்நெடு நீத்தந்தான் 
பட்ட மென்கமு கோங்கும் படப்பைபோய் 
நட்ட செந்நெலி னாறு வளர்க்குமே . 

62 
ந.உ. பிறைமு கத்தலைப் பெட்பி னிரும்புபோழ் 

குறைந் றைக்கறிக் குப்பை பருப்பொடு 
நிறைவெண் முத்தி னிறத்தரி சிக்குவை 

உறைவ கோட்டமி லூட்டிடந் தோறெலாம் . 63 
( உ.அ ) 1-2 கன்றொ டப்பிடி . 7 கும்வள . 10 டைக்குரல் . 12 குழுக் 
குரல் , 13-14 இன்றொ டர்க்களி. 14 ணைக்கழி : டைக்களி . ( உக * ] 
உசு- ன் பின் . 3 முகத்தியர் : விழிச்சியர் . 6 வென்று . 8 மாங்கொர்பாற் . 
[ zo * ) 2 டைத் துணைத். 3 ( ச் ) செந்திற . 2 டைத் துழைத் . 3 தூய்நிற . 
4 வாரணத் . 5-6 தாட்டனிற் குடை . 6 டைக்குடை : ணைக்குழை : ணைக் 
கடை . 7 யுந்தகை : யுந்ததை . 12 யாமெனாக் . 14 லுய்க்கும் . 15 குரீஇக் : 
குருவிக் : குருகுக் : 16 குழாமெலாம் . ( ஙக ) 3 முழக்குற . 4 வாகிய . 
5-6 நெட்டி லைக்கழி . 7 நீர் நிறை: நீரொடு . 8 நீத்தம்போய்ப் : நீர்த்ததான் . 
11 கோங்கு . ( £ * ) 5-6 குறைக றித்திரள் . 7 குப்பைப் . 8 பரப்பொடு . 
10 முத்த . 11 னிகரரி : னிறைத்தரி . 13 உறுவ : உறையில் : உறைவை . 
14-15 கொட்பின வூட்டிடம் : கோட்டன மூட்டுவ : கொட்பினி னூட்டிடம் : 
கோட்டின வூட்டிடர் , 16 தோறுமே . 


18 


நாட்டுப்படலம் 


19 


ங ங . பெருந்த டங்கட் பிறைநுத லார்க்கெலாம் 

பொருந்து செல்வமுங் கல்வியும் பூத்தலால் 
வருந்தி வந்தவர்க் கீதலும் வைகலும் 
விருந்து மன்றி விளைவன யாவையே . 


64 


நச , கலஞ்சு ரக்கு நிதியங் கணக்கிலா 

நிலஞ்சு ரக்கு நிறைவள நன்மணி 
பிலஞ்சு ரக்கும் பெறுதற் கரிய தங் 
குலஞ்சு ரக்கு மொழுக்கங் குடிக்கெலாம் . 


65 


கூடு . துருவை மென்பிணை யீன்ற துளக்கிலா 

வரிம ருப்பிணை வன் றலை யேற்றைவான் 
உருமி டித்தெனத் தாக்குறு மொல்லொலி 
வெருவி மால்வரைச் சூன்மழை மின்னுமே . 


66 


கூசு . கொன்றை வேய்ங்குழற் கோவலர் முன் றிலிற் 

கன்று றக்குங் குரவைக் கடைசியர் 
புன்ற லைப்புனங் காப்பிடை போதரச் 
சென்றி சைக்கு நுளைச்சியர் செவ்வழி . 


67 


கூஎ . கூற்ற மில்லையொர் குற்றமி லாமையாற் 

சீற்ற மில்லைத்தஞ் சிந்தையின் செம்மையால் 
ஆற்ற னல்லற மல்லதி லாமையால் 
ஏற்ற மல்ல திழித்தக வில்லையே . 


68 


( ஙங] கூச- ன் பின் . 7-8 கல்வியிற் பூத்தலும் . 8 பூத்தலும் : பூத்ததால் . 
11 கீகலும் . 14 மின்றி . 15 விழைவன . 16 யாவையோ . ( ஙச ) 2 , 6 ரக்க . 
3 நெதியங் . 7 நிறைவளர் : நிரைவள : நிறையன . 8 நன்மணிப் : மாமணி : 
நீண்மணி . 9 பெலஞ்சு. ( கூரு ) 5-6 வரும ருப்பின . 6 ருப்புயர் : ருப்பின . 
6-7 ருப்பி னகன்றலை . 8 யேறுவான் : யேற்றுவான் . 12 மோதையின் . 
14 மாமலைச் . 15 சூழ்மழை . 16 மின்னுமால் : துன்னுமால் . ( ஙசு ) 6 வக் 
குங் : ரப்புங் . 7 குரவை . 11 காப்புடைப் : காப்புடை : காப்பிடைப் : காப் 
பிசை . 12 போதராச் : போர் தரச் . 13-14 சென்று ழைக்கு : சென்றி ழைக்கு . 
16 செல்வழி . ( ங எ ) 3 குற்றமில் . 6-7 மில்லைதஞ் சிந்தையின் : மில்லைத் 
தன் சிந்தைநற் . 7 சிந்தையிற் . 8 செய்கையால் : செவ்வியால். 9-10 ஆற்று 
நல்லற : ஆற்ற நல்லற . 14 மன்றி . 15 திழிதக : திழிதக்க . 16 நல்லதோ : 
வில்லரோ . 


19 


20 


பாலகாண்டம் 


69 


70 


» அ . நெறிக டந்து படர்ந்தன நீத்தமே 

குறிய ழிந்தன குங்குமத் தோள்களே 
சிறிய மங்கையர் தேயு மருங்குலே 

வெறிய வும்மவர் மென்மலர்க் கூந்தலே . 
கூகூ . அகிலி டும்புகை யட்டி லிடும்புகை 

நகலி னாலை நறும்புகை நான் மறை 
புகலும் வேள்வியிற் பூம் புகை 

யோடளாய் 
முகிலின் விம்மி முயங்கின வெங்கணும் . 
50. குற்ற பாகு கொழிப்பன கோணெறி 

கற்றி லாத கருங்க ணுளைச்சியர் 
முற்றி லார முகந்துதம் முன்றிலிற் 

சிற்றில் கோலிச் சிதறிய முத்தமே . 
சக . சேம்பு காலிறச் செங்கழு நீர்க்குளத் 

தூம்பு காலச் சுரிவளை மேய்வன 
காம்பு கால்பொரக் கண்ணகன் மால்வரைப் 

பாம்பு நான்றெனப் பாய்பசுந் தேறலே . 
சஉ . இயல்புடை பெயர் வன மயின் மணி யிழையின் 

வெயில்புடை பெயர்வன மிளிர் முலை குழல்போற் 
புயல்புடை பெயர்வன பொழிலவர் விழிபோற் 
கயல்புடை பெயர்வன கடிகமழ் கழனி . 


71 


72 


73 


( ங.அ ) 1 - 3 நெறிப ரந்து கடந்தன . 3 படர்ந்தது : பரந்தது : பரந் 
தன . ழிந்தது . 

6 - 8 ழிந்தது குங்குமக் கொங்கையே . 10 நங்கையர் . 
13-14 வெறியு மேயவர் . ( ந.க ) 1 அகலி . 1-2 அகினெ டும்புகை . 4 லடும் 
புகை . 5 நகிலி . 5-6 நகரி லாலை . 8 நாவலர் . 14 - 16 மின்னி முழங்குவ 
தெங்கணும் . 15 முழங்கின : முழங்குவ : முழங்கிய . 16 வெங்குமே . [ 10] 
1-2 குற்ற மாகுங் : குற்ற மாகக் . 3 கொழிப்பவர் : கொழிப்பெனக் : கொ 
ழிப்பது: 6 லாரக். 8 ணுழத்தியர் . 14 கோலச் . ( சக * ) 2 கால்பொரச் : 
கால்பெறச் : கால்பொரு . 4 நீர்க்குளம் . 14 நான் றன : ஞான்றெனப் . 
[ 52 - ருக ) வைப்புமுறை : சஉ , சரு , சங , சசு , சச , சஎ , ச.அ - ருக ; சஉ , 
சரு , சங , சச , சசு நிக . ( சஉ ) 1 எயில்புடை . 3 வயின் மணி : யின மணி : 
மயிலணி . 5 குயில்புடை . 7 முலைவிரி : முலையவர் : விளமுலை : விளர் முலை . 
8-16 விழிபோற் கயல்புடை பெயர்வன கழனிகள் குழல்போற் புயல் 
புடை பெயர் வன கடிகமழ் பொழில்கள் . 8 குழலிற் . 11 பொருமிரு. 
12 விழியிற் . 


20 


நாட்டுப்படலம் 


21 


மடை 


சசா . 


சங . இடையிற மகளிர்க ளெறிபுனன் மறுக்க 
குடைபவர் துவரித மூலர்வன குமுத 

டபெய ரனமென நடைபயி லௗகக் 
கடைசியர் முகமென மலர்வன கமலம் . 

74 
சச . விதியினை நகுவன வயில்விழி பிடியின் 

கதியினை நகுவன வவர்நடை கமலப் 
பொதியினை நகுவன புணர்முலை கலைவாழ் 
மதியினை நகுவன வனிதையர் வதனம் . 

75 
சந . பகலினொ டிகலுவ படர்மணி மடவார் 

நகிலினொ டிகலுவ நளிவள ரிளநீர் 
துகிலினொ டிகலுவ சுதைபுரை நுரைகார் 
முகிலினொனா டிகலுவ கடிமண முரசம் . 

76 
காரொடு நிகர்வன கடிபொழில் கழனிப் 
போரொடு நிகர்வன புணர் மலை யணைசூழ் 
நீரொடு நிகர்வன நிறைகட னிதிசால் 
ஊரொடு நிகர்வன விமையவ ருலகம் . 

77 
நென்மலை யல்லன நிரைவரு தரளஞ் 
சொன் மலை யல்லன தொடுகட லமிர்த 
நன்மலை யல்லன நதிதரு நிதியம் 
பொன்மலை யல்லன மணிபடு புளினம் . 

78 
சஅ . பந்தினை யிளையவர் பயிலிட மயிலூர் 

கந் தனை யனையவர் கலைதெரி கழகஞ் 
சந்தன வன மல சண்பக வனமாம் 

79 
நந்தன வன மல நறைவிரி புறவம் . 
( சங ] 1 இடையிள . 6 - 7 துவரிதழ் மலர்வன . 9 - 10 மடைசெறி 
யனமென : மடைபெடை யனமென : மடநடை யனமென : மடமுறு மன 
மென , 11 - 12 மடநடை யிளகக் : மடநடை யளகக் : மடநடை யிளகும் : 
மடநடை பயிலும் . ( சச ] 3 விழியிணை . 12 கலைவாண் : கலைவான் . ( சரு ) 
சசு - ன் பின் : சஉ - ன் பின் . 5 நகலினொ. 7 நளிர்வள : சனிவள . 11 சுதை 
பொரு : சுதைவரு : சுரைபுரை . 11 - 12 சுதைபொழி றுயில்கார் : சுதை 
பொழி நுரைகள் . 12 நிரைகார் . 15 கடிமணி: கடிகமழ் . 16 முரசும் . ( சசு ) 
3 கமழ்பொழில். 7 பொலன்வரை: புணர்முலை . $ பணை சூழ். ( சஎ ) 3 நிறை 
வரு : நிரைதகு : 

தரளச். 4 - 5 தரளந் தொன்மலை : தரளத் 
தொன்மலை . 8 லமுதின் : லமுத . 11 நளிதரு. 12 விதியப் . ( சஅ ) 1-2 பந் 
தணை விரலியர் . 3 பயில்விட : பயினட . 10 , 14 வனமலர் . 15 நறவிரி . 


சஎ . 


21 


22 


பாலகாண்டம் 


சகூ . கோகில நவில்வன விளையவர் குதலைப் 

பாகியல் கிளவிக ளவர்பயி னடமே 
கேகய நவில்வன கிளரிள வளையின் 
நாகுக ளுமிழ்வன நகைபுரை தரளம் . 


80 


( B0 . பழையர்த மனையன பழநறை நுகரும் 

உழவர்த மனையன வுழுதொழி லூரிய 
மழவர் த மனையன மணவொலி யிசையின் 
கிழவர் த மனையன கிளைபயில் வளையாழ் . 


81 


டுக . கோதைகள் சொரிவன குளிரிள நறவம் 

பாதைகள் சொரிவன பருமணி கனகம் 
ஊதைகள் சொரிவன வுறையுறு மமிர்தங் 
காதைகள் சொரிவன செவிநுகர் கனிகள் . 


82 


83 


ருஉ . இடங்கொள் சாயல்கண் டிளைஞர் சிந்தைபோற் 

றடங்கொள் சோலைவாய் மலர் கொய் தாழ்குழல் 
வடங்கொள் பூண்முலை மடந்தை மாரொடுந் 
தொடர்ந்து போவன தோகை மஞ்ஞையே . 
வண்மை யில்லையோர் வறுமை யின்மையாற் 
றிண்மை யில்லைநேர் செறுந ரின்மையால் 
உண்மை யில்லைபொய் யுரையி லாமையால் 
ஒண்மை யில்லைபல் கேள்வி யோங்கலால் . 


ங . 


84 


( சக ) 2 நகுவன ; நலிவன . 6- 7 கிளவிகள் பயிலிய . 6 - 8 
கிளவிகள் பயில்வன நடமே : 7 ளவர்வயி . 8 னடடு 

டமென் : னடைமென் : 
லியமென் : னடனே . 10 நகுவன : நலிவன . 11 கிளரொளி : கிளரின . 12 
முதுசூல் : 14 ணகுவன . 15 நகைககு : நகைபுரி . (00) 1 பழையவர் . 
2 , 6 , 10 , 14 மனையென . 3 பனிநறை : பகர்நறை , 4 பயிலும் . 7 - 8 வுழு 
தொழில் புரியு : வுழுதொழில் புரையு . 11 வனவொலி . [ 5 க ) 3 குளிரி 
யல் , 11 வுறைவு று : வுறையறு . 12 மிரதங் : வமுதங் . 15 செவியுறு . 16 
கவிகள் . [52 ] 5 படங்கள் . 7 மலர்பெய் . 8 தார்குழல் 14 செல்வன. 16 
மஞ்ஞைகள் . (ருகூ) நிக - ன் பின் . 2 யில்லதோர் : யின்மையோர் . 3 - 4 
வறிஞ ரின்மையாற் . 4 யில்லையாற் . 6 யின்மையோர் : யில்லையோர் ... 8 ரில் 
லையால் 13-16 வெண்மை யில்லைபல் , கேள்வி மேவலால் . 14 - யின்மைபல் . 


22 


நாட்டுப்படலம் 


231 


நச . மூக்கிற் றாக்குறு மூரி நந்து நேர் 

தாக்கிற் முக்குறும் பறையும் தண்ணுமை 
வீக்கிற் றாக்குறும் விளியு மள்ளர் தம் 
வாக்கிற் றாக்குறு மொலியின் மாயுமே . 

85 
(நிரு . எள்ளு மேனலு மிறுங்குஞ் சாமையுங் 

கொள்ளுங் கொள்ளையிற் கொணரும் பண்டியும் 
அள்ள லோங்களத் தமுதின் பண்டியுந் 
தள்ளு நீர்மையிற் றலைம யங்குமே . 

86 
(நசு . கூறு பாடலுங் குழலின் பாடலும் 

வேறு வேறுநின் றிசைக்கும் வீதிவாய் 
ஆறு மாறும்வந் தெதிர்ந்த வாமெனச் 
சாறும் வேள்வியுந் தலைம யங்குமே . 

87 
நஎ . உயருஞ் சார்விலா வுயிர்கள் செய்வினைப் 

பெயரும் பல்கதிப் பிறக்கு மாறுபோல் 
அயிருந் தேனுமின் பாகு மாயரூர்த் 
தயிரும் வேரியுந் தலைம யங்குமே . 

88 
அ . தாலி யைம்படை தழுவு மார்பிடை 
மாலை வாயமிர் .ெ 

தொழுகு 

மக்களைப் 
பாலி னூட்டுவார் செங்கை பங்கயம் 
வானி லாவுறக் குவிவ மானுமே . 

89 
(நக . பொற்பி னின் றன பொலிவு பொய்யிலா 

நிற்பி னின்றன நீதி மாதரார் 
அற்பி னின்றன வறங்க ளன்னவர் 
கற்பி னின் றன கால மாரியே . 

90 
( ருச - நிஎ ) வைப்புமுறை: ஒரு , ருஎ , ருசு , ருச : குரு , ருச, ருசு , நஎ . 
( ருச ) GB- ன் பின் . 2 றாக்குற . 3-4 முரிந்த கோதைநேர். 4 தோதை 
நேர் . 5-6 தாக்கித் தாக்குறும் . 7 தழங்கு( ந் ) : பறையின் . 9 - 10 வீக்கித் 
தாக்குறும் . 12 மள்ளர்கை . 15 மொலியு . 16 மாலுமே : மானுமே : 

ணுமே . [ GF * ) G ங - ன் பின் . 6 கொள்பவர். 10 லாங்களத்: லங்களத் : 
லொண்களத் . 11 தருத்தும் : தமிர் தின் . 13 தள்ள . 14 நீர்வயிற். 15-16 
நரைம யங்குமே . ( நிசு * ) –எ - ன் பின் . 1 கூறும் . 8 வேதிவாய் . 11 தெதிர் 
த்த : தொத்த : தடுத்த . 12 தாமெனச். (ருஎ * ) •0- ன் பின் . 2 சோர்விலா . 
3 வுயிரின் . 6 செல்க திப். 9 அயரும் . 10 தேனுமென் : 10-11 தேனுநன் 
பாலு. 12 மாயிடைத். 10-12 தேருமின் னமுது மாயர் தந் . ( நிஅ ) 3 தவழு. 
5 ஆலை . 7 தூறு , 8 மாக்களைப் . 11 செங்கைப் . 13 வாணி . 15 குவிதல். 
[ ருக ) 1-2 பொற்பு நின்றன . 4 பொய்யிலார் . 7 நீத . 14 னின் றவண் . 


மா 


23 


24 


பாலகாண்டம் 


சு 0 . 


91 


சோலை மாநிலந் துருவி யாவரே 
வேலை கண்டுதா 

மீள வல்லவர் 
சாலும் வார்புனற் சரயு வும்பல 
காலி னோடியுங் கண்ட தில்லையே . 
வீடு சேரநீர் வேலை கான் மடுத் 
தூடு பேரினு முலைவி லாதலங் 
கூடு கோசல மென்னுங் கோதிலா 
நாடு கூறினா நகரங் கூறுவாம் . 

நாட்டுப்படலம் முற்றும் 


காக . 


92 


2 . 


க . நகரப்படலம் 
செவ்விய மதுரஞ் சேர்ந்தநற் பொருளிற் 

சீரிய கூரிய தீஞ்சொல் 
வவ்விய கவிஞரனைவரும் வடநூன் 

முனிவரும் புகழ்ந்தது வரம்பில் 
எவ்வுல கத்தோர் யாவருந் தவஞ்செய் 

தேறுவா னாதரிக் கின்ற 
அவ்வுல கத்தோ ரிழிவதற் கருத்தி 
புரிகின்ற தயோத்திமா நகரம் . 

93 
நிலமகண் முகமோ திலகமோ கண்ணோ 

நிறைநெடு மங்கல நாணோ 
இலகுபூண் முலைமே லாரமோ வுயிரி 

னிருக்கையோ திருமகட் கினிய 
மலர்கொலோ மாயோன் மார்பினன் மணிகள் 

வைத்தபொற் பெட்டியோ மலரோன் 
உலகின் மே அலகோ வூழியி னிறுதி 
யுறையுளோ யாதென வுரைப்பாம் . 

94 
[ ro ] 3 துன்னும் : துன்னி . 6 கண்டுதான் . 8 வல்லரே ; வல்லரோ . 
[ கக ) நகரப்படலத்தின் முதற் செய்யுள். 2 சேருநீர் . 4 தான் மடுத் . 12 
கோதிலார் . 14 கூறி நாம் : கூறிப்பின் : கூறினோ. ( க ) 1 திவ்விய . 3 சேர்ந் 
தன . 6 கூறிய . 7 றீஞ்சொல் : வின்சொல் . 13 புகழ்ந்தன . 14 வரம்பின் . 
27 வயோத்திமா . [ 2 ] 3 திலதமோ. 7 ( ந்) தானோ. 16 நெடியோன் . 
17-18 மார்பின் மன் மணிகள் : மார்பினன் மாலை : மார்பத்து மாலை : மார் 
பத்தின் மாலை : மார்பத்து மழுத்தி: மார் பத்து மணித்தார் . 21 வானோர் .. 


24 


நகரப்படலம் 


25 


5 . 


உமைக்கொரு பாகத் தொருவனு மிருவர்க் 

கொருதனிக் கொழுநனு மலர்மேற் 
கமைப்பெருஞ் செல்வக் கடவுளு முவடைய 

கண்டிலா நகரிது காண்பான் 
அமைப்பருங் காதன் முன்பிடித் துந்த 

வந்தரஞ் சந்திரா தித்தர் 
இமைப்பிலர் திரிவா ரிதுவலா லிகனுக் 

கியம்பலா மேதுமற் றியாதே . 


95 


அயின் முகக் குலிசத் தமரர்கோ னகரு 

மளகையு மென் றிவை பயனார் 
பயில்வுற லுற்ற படிபெரும் பான்மை 

பகர் திரு நகரது படைப்பான் 
மயன் முதற் றெய்வத் தச்சருந் தத்த 

ரத்தொழி னாணினர் மறந்தார் 
புயறொடு குடுமி நெடுநிலை மாடத் 

திந்நகர் புகலுமா றெவனோ. 


மன 


96 


13 நகரது . 


ந . புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்க 

மென்னுமீ தருமறைப் பொருளேல் 
மண்ணிடை யாவ ரிராகவ னன்றி 

மாதவ மறத்தொடும் வளர்த்தார் 
( 5 ) 8 கமைப்பருஞ். 10 - 11 கடவுளர் பிறரும் : கடவுளுமுதலோர் : 
கடவுளே முதலோர் . 11 முலகங் : முலகர் . 12 - 13 கண்டில ரங்கது : 

15 அமைப்பெருங். 16-17 காத விதுபிடித்: காத லதுபிடித் . 
19 வந்திரஞ். 23 திரிவ . 24 ரீதலா, 25 லதனுக் : ததனுக் . 27 முவமைமற்: 
முவமைவே : மேதுவே . 28 றியாதோ. ( ஈ) 4 நகரு . 6 - 7 மெண்ணிய 
வயனாற் . 7 - 9 யயனாற் பயிலுற வுற்ற . 8 பயனுற . 10 - 11 படிபெரும் 
பாலும் : பொருட்பெரும் பாலும் . 10-13 படிபெரும் பகலும் பலபெருந் 
திருநகர் : படி ( ப் )பெரும் பாலு மிப்பெருந் திருநகர். 11 பகலும் . 12-13 
பெருந்திரு நகரது: யப்பெருந் திருநகர் . 13 நகரிது. 14 படைப்பார் . 20 
னாணினால் : னாணினார் . 22 புயறொகங் . 24 நெடுரில : நீணிலை. 26 திருநகர் . 
(ரு ) 4 சுவர்க்க . 5 மெண்ணுமீ . 7 பொருளே . 8 மண்மிசை . 9 - 10 
யாரே யிராகவ . 14 வளர்த்தோர் . 


25 


26 


பாலகாண்டம் 


97 


எண்ணருங் குணத்தி னவனினி திருந்தில் 

கேழுல காளிட மென்றால் 
ஒண்ணுமே யிதனின் வேறொரு போக 

முறையிட முண்டென வுரைத்தல் . 
சு . தங்குபே ரருளுந் தருமமும் துணையாத் 

தம்பகைப் புலன்களைத் தவிர்க்கும் 
பொங்குமா தவமு ஞானமும் புரிந்தோர் 

யாவர்க்கும் புகலிட மான 
செங்கண்மால் பிறந்தாண் டளப்பருங் காலந் 

திருவின்வீற் றிருந்தன னென்றால் 
அங்கண்மா ஞாலத் திந்தக ரொக்கு 
நன்னக ரமரர்நாட் டியாதோ . 

98 
அரசெலா மவண வணியெலா மவண 

வரும்பெறன் மணியெலா மவண 
புரசைமால் களிறும் புரவியுர் தேரும் 

பூதலத் தியாவையு மவண 
விரசுவார் முனிவர் விண்ணவர் நாகர் 

விஞ்சையர் முதலினோ ரெவரும் 
உரைசெய்வா ரானா ரானபோ திதனுக் 
குவமைதா னறிதர வுளதோ. 

99 
(6) 16 - 17 குணத்த னிவனினி. 17 னிவனினி. 18 திருந்தவ் . 
18 - 19 திருந்தில் வேழுல . 20 காள் விட. 22 ஒண்ணுமோ . 23 அதனின் . 
25 - 26 போகத் துறைவிட. 26 முறைவிட: வுறைவிட ( சு ) 1-2 தங்குமா 
பொருளும் : தங்கிய பொருளுக் . 5 தகும்பகைப் . 6 - 7 புலன்களைக் 
தவர்க்கும் : புலன் கடிந் தவர்க்கும் ; புலன்களைத் தவிக்கும் . 7 தவிர்த்துப் . 
11 புணர்ந்தோர் : உணர்ந்தோர் . 16 இருந்தாண் . 20 - 21 றிருந்தமை 
தெளிந்தால் : றிருந்தமை தெரிந்தால் : றிருந்தமை தெரியில் . 23-24 
ஞால நன்னக . 24 தந்தக. 26 ( ம் ) பொன்னக. ( எ ) 1 அரைசெலா. 8 
புரைசெய்மா : 

புரைசெய்மால் . 9-10 கரியும் புரவியந் . 
15 விரசுவர் : விரைசுவார் : விரைசெயா . 18 இயக்கர் . 20 முதலின . 21 ரல் 
லால் : ரெனவும் . 21-24 ரென்றால் உரைசெய்வேன் யானே யானபோ : 
ரெல்லாம் உரைசெய்வே னானே யானபோ . 22-24 உரைசெய்வாரானா 
லானபோ . 22-28 உரைசெய்வாரதனால துவலா லதனுக் குவமைதா னறை 
தர வுளதோ. 25 ததனுக் . 26-28 குவமைவே றியாதென வுளதோ: 
குவமைதா முண்டென வுரைத்தல் . 27 னரிதரோ ; னுளதரோ . 27-28 
னுளதென்ற லரிதே : னுளதெனற் கரிதே : 28 வுளதே : வுளவே . 


புரைசைமா : 


. 


26 


க , 


நகரப்படலம் 

27 
நால்வகைச் சதுரம் விதிமுறை நாட்டி 

நனிதவ வுயர்ந்தன பனிதோய் 
மால்வரைக் குலத்தின் யாவையு மில்லை 

யா தலா லுவமைமற் றில்லை 
நூல்வரைத் தொடர்ந்து பயத்தொடும் பழகி 

நுணங்கிய நுவலரு முணர்வே 
போல்வரைத் தல்லா லுயர்வினோ யெர்ந்த 
தென்னலாம் பொன்மதி னிலையே . 

100 
பஞ்சின்வான் மதியை யூட்டிய வனைய 

படருகிர்ப் பங்கயச் செங்கால் 
வஞ்சிபோன் மருங்குற் குரும்பைபோற் கொங்கை 

வாங்குவே யமைத்தமென் பணைத்தோள் 
அஞ்சொலார் பயிலு மயோத்திமா நகரி 

னழகுடைத் தோவென வறிவான் 
இஞ்சிவா னோங்கி யிமையவ ருலகங் 
காணிய வெழுந்ததொத் துளதே . 

101 
கோலிடை யுலக மளத்தலிற் பகைஞர் 

முடித்தலை கோடலின் மனுவின் 
நூலிடை நடக்குஞ் செவ்வியின் யார்க்கு 

நோக்கருங் காவலின் வலியின் 
வேலொடு வாள்விற் பயிறலின் வெய்ய 

சூழ்ச்சியின் வெலற்கரு வலத்திற் 
சால்புடை யுயர்விற் சக்கர நடாத்துத் 
தன்மையிற் றலைவரொத் துளதே . 

102 
( அ ) 2 சதிரம் . 5 நனிதக . 6 முயன்றன . 9 குலத்தில் . 9-10 குலங்க 
ளனைத்தினு . 15 நூல்வகைத் . 17 பயத்தொடு . 20 நுவல்வரு . 20-21 நூலவ 
ருணர்வே : வுணர்வினோ ருணர்வே . 22 போல்வகைத் . 24 லுணர் வினோ . 
26 வென்னலாம் . ( க ) 1 பஞ்சிவான் : பஞ்சிவாண் : பஞ்சின்வாண் .. 
4 தனைய . 12-13 வயங்குவே யமைத்தமென் : வாங்குவேய் வைத்தமென் . 
18-19 நகர மழகுடைத் . 20 தன்றென : தாமென . 20-21 தன்றெனி 
லறிவான் . 27 தெழுவதொத் : வெழுவதொத். 27-28 வெழுந்ததொத் 
துள தால் . [ 50 ] 1 கோலுடை . 4 பகைவர் . 7 மனுமன் . 8 நூல்நெறி . 
9 கிட்க்குஞ். 10 செய்கையின் : செவ்வையின் . 17 பயிற்றலின் . 21 நலத் 
திற் : (ம் )பிலத்திற் . 

22 சாலுடை. 23 மரபிற் : யுயர்பிற் : மாலிற். 


க 0 . 


25 நடத்தும். 


27 


28 


பாலகாண்டம் 


கக . மேவரு முணர்வு முடிவிலா மையினால் 

வேதமு மொக்கும் விண்புகலாற் 
றேவரு மொக்கு முனிவரு மொக்குந் 

திண்பொறி யடக்கிய செயலாற் 
காவலிற் கலையூர் கன்னியை யொக்குஞ் 

சூலத்தாற் காளியை யொக்கும் 
யாவரு மொக்கும் பெருமையா லெய்தற் 

103 
கருமையா லீசனை யொக்கும் . 
கஉ . சினத்தயில் கொலைவாள் சக்கரந் தண்டு 

சிலைமழுத் தோமர முலக்கை 
கனத்திடை யுருமின் வெருவருங் கவண்க 

லென் றிவை கணிப்பில வுலங்கின் 
இனத்தையு முவணத் திறையையு மியங்குங் 

காலையு மிதமல நினையும் 
மனத்தையு மெறியும் பொறியுள வென்றால் 
மற்றினி யுணர்த்துவ தெவனோ. 

104 
ககூ . பூணினும் புகழே பமையுமென் றினைய 

பொற்பினின் றுயிர் தனி புரக்கும் 
யாணரெண் டிசைக்கு மிருளற விமைக்கு 

மிரவிதன் குலமுத னிருபர் 
[ கக ) அ- ன் பின் . 1-2 மேவர வுணர : மேவுற வுணர . 2 முணர் 
வின் . 5-6 வேதமே யொக்கும் . 5-7 வேதமும் பொருள்களு மொக் 
கும். 22 யாவையு . [ 52] 3-7 சிலைமழுத் தண்டு செஞ்சரங் கப்பணந் 
திகிரி : சிலைமழுத் தண்டு சக்கரந் தோமர முலக்கை : சிலைமழுத் தண்டு சக் 
கரந் தோமரம் வலயம் : சிலைமழுத் தண்டு செம்புருக் கரக்கெணெய் சிவ 
ணிக் : சிலைமழுத் தண்டு செம்புருக் கரக்கெணெய் சிவணக் . 5-7 செம் 
புருக் கரக்கெண்ணெய் சிவணிக் . 6 ( க் ) கப்பண . 8 கனத்தடை , 9 

யுருமும் : 
ருமில் : 11-12 கவண்க னெறியவை . 14 கொதுகின் : கொசுகின் : 
வொலுங்கின் . 14-15 தெகினத் தினத்தையு , 16-17 முவணர்க் கிறையையு . 
18 மியங்கு . 20 மிதமில : மிதமலால் : மிதமலார் . 21 நினைவார் : நினைப் 
போர் . 25 தென்றால் : வென்னில் . 27 யுரைக்குவ . 27-28 யுணர்த்துமா 
றெவனோ.. ( கங ] 4 றன்ன : றனைய : றறனின் . 5 பொற்புநின் . 6 றுயிர் 
நனி : றுயர் தனி. 13-14 குலமுதல் வேந்தர் . 


28 


நகரப்படலம் 


291 


கச . 


சேணையுங் கடந்து திசையையுங் கடந்து 

திகிரியுஞ் செந்தனிக் கோலும் 
ஆணையு நடாத்து மாயினன் னகருக் 
கணியென வியற்றிய தன்றே . 

105 
அன்ன மா மதிலுக் காழிமால் வரையை 

யலைகடல் சூழ்ந்தன வகழி 
பொன்விலை மகளிர் மனமெனக் கீழ்போய்ப் 

புன்கவி யெனத்தெளி வின்றிக் 
கன்னிய ரல்குற் றடமென யார்க்கும் 

படிவருங் காப்பின தாகி 
நன்னெறி விலக்கும் பொறியென வெறியுங் 
காத்தது நவிலலுற் றதுநாம் . 

106 
கரு . ஏகுகின்ற தன்கணங்க ளோமெல்லை காணலா 

நாகமொன் றகன்கிடங்கை நாமவேலை யாமெனா ( மென் 
மேகமொண்டு கொண்டெழுந்து விண்டொடர்ந்த குன்ற 
றாகநொந்து நின்று தாரை யம்மதிற்கண் வீசுமே . 107 
அந்தமா மதிற்புறக் தகத்தெழுந் கலர்ந்துள் 
கந்தநாறு பங்கயத்த கானமான மாதரார் 
முந்தவாண் முகங்களுக் குடைந்துபோன மொய்ம்பெலாம் 

வந்துபோர் மலைக்கவான் மதில்வளைந்த போலுமே . 108 
( கங] 16 கடந்த . 18-19 கடந்த திகிரியார். 20 செகந்தனிக் . 23 
நடக்கு : நடத்து : ( ங் ) கிடக்கு: ( ங் ) காக்கு . 24 மரணை யு : மரணினும் . 24-25 
மாயினு நகருக் : மாயினிங் நகருக் : மாகிலந் நகருக். 24-26 மாயிலு நகரு 
மணியென. ( கச ) 6 சூழ்ந்தன்ன . 18 யாரும் . 19 கடப்பரும்: கடிவருங் . 
19-21 கடப்பரும் படியினவாகி . 21 வாகி . 25-26 வெறியு நகரது. 
25-28 வெறியு நாரம தறையலுற் றதுவாம் . 26 க ராமது . 27-28 நவில 
லுற் றன நாம் . ( கரு) 2 தங்கணங்க . 4 காண்கிலா. 8 யாமென . 10 கொண் 
டெழுந்த . 14 நின்றதாரை . 

க ) வைப்புமுறை: கசு , தக , சஅ , 
கஎ ; கசு ; கஎ , கக , கஅ . ( கசு ) 4 தலர்ந்த பூங் ; தலர்ந்த நீள் : தலர்ந் துமிழ். 
5 கந்தமான . 9 முந்துவாண் : முந்தைவான் : முந்திவாண் . 10 முகத்தினுக். 
11 கிடைந்துபோன. 12 மொய்த்தெலாம் . 14 மலைத்துவான் : மலைத்து 
மாறு மலைக்கலான் : மலைக்கமா : விளைக்கமா ; விளைக்கவான் . 15 மதில் 
வளைத்த. 15-16 மதில்வளைத்த மானுமே மதில்வளைத்தன் மானுமே . 16 
மானுமே ; போன்றவே : தொக்குமே . 


கசு . 


29 


கஎ . 


30 

பாலகாண்டம் 
சூழ்ந்தநாஞ்சில் சூழ்ந்தவாரை சுற்றுமுற்று பாரெலாம் 
போழ்ந்தமா கிடங்கிடைக் கிடந்தபோ ரிடங்கர்மாத் 
தாழ்ந்தவங்க வாரியிற் றடுப்பொணா மதத்தின் வீழ்ந் 

காழ்ந் தயானை மீள் கிலா தழுந்துகின்ற போன்றவே . 109 
கஅ . ஆளுமன்னம் வெண்குடைக் குலங்களா வருங்கராக் 

கோளெலா முலாவுகின்ற குன்றமன்ன யானையாத் 
தாளுலாவு பங்கயத் தாங்கமே துரங்கமா 

110 
வாளும்வேலு மீனமாக மன்னர்சேனை மானுமே . 
ககூ . ஈரும்வாளின் வால்விதிர்த் தெயிற்றிளம் பிறைக்குலம் 

பேரமின்ன வாய்விரித் தெரிந் தகட் பிறங்குதீச் 
சோரவொன்றை யொன் றுமுன் றொடர்ந்துசீ றிடங்கர்மா 
போருவந்து சீறுகின்ற போராக்கர் போலுமே . 

111 
20. விளிம்புதெற்றி முற்றுவித்து வெள்ளிகட்டி யுள்ளுறப் 

பளிங்குபொற் றகட்டகத் தடுத்துறப் படுத்தலிற் 
றளிந்தகற் றலத்தொடச் சலத்தினைத் தனித்துறத் 
தெளிந்துணர்த்து கிற்றுமென்ற றேவராலு மாவதே . 112 
[ கஎ ) கஅ - ன் பின் . 1 சூழ்ந் துநாஞ்சில் . 2 சூழ்ந்தவீரை : சூழ்ந்த 
பாரை . 3 சுற்றமுற்று . சுற்றுமுற்ற . 7 கிடந்தபே , 7-8 கிடந் துபொங் கிடங் 
கர்மாத் : கிடந்தபொங் கிடங்கர் மாத்: ( த் ) துடர்ந்து பொங் கிடங்கர் மாத் : 
( த் ) துரந்துபொங் கிடங்கர் மாத் . 9 தாழ்த்துவங்க. 9-11 தாழ்ந்தவாங்கு வாரி 
யிற் றடுப்பொணா. 11 றடுக்கொணா: றடுப்புணா. 12-13 மதத்தினா லாழ்ந்த 
யானை 14 மீதெழுந் : மீள் கலா. 14-15 மீதெலா மழுந் திநின்ற. 16 போலு 
மே : போன்றதே. ( கஅ ) கக- ன்பின். 4 யருங்கராக் : வருங்கராம் : வருங்கரா . 
8 யானையாய்த் . 10 வெங்கதத். 11 தரங்கமுந் . 12 துரங்கமாய் . 14 மீன 
தாக : வில்லுமின்னு: வில்லுமன்னு : மீனுமாக . ( கக ) கசு - ன் பின் : கஎ- ன் 
பின் : 1 ஈரும்வாலின் . 2 வாள்விதிர்த் : வால்விரித். 5 பேரமின்னி . 6 நாநி 
மிர்த் : வாய்விரிங் . 7 தெதிர்ந்தகட் . 8 பிறங்கு தீ . 9-10 சோரவொன்றோ 
டொன்று முன் . 10 யொன்றுபின் . 11 றொடர்ந்து சென் . 12 றிடங்கர் மாப் . 
13 போருகந்து : போரில்வந்து : போரெதிர்ந்து : போரின்வந்து . 16 போன் 
றதே . [20 ] கஎ - ன் பின் . 1 விளிம்புசெற்றி : விளிம்புசுற்று: விளிம்புசுற்றி . 
1-2 விளிம்புமுற்று சுற்றுவித்து . 6-7 றகட்டகட் டடுத்துறப் : றகட்டிடத் 
தடுத்துறப் : றகட்டகத் துதித் துறப் : றகட்டினோ டகத்துறப் : றலத்தகட் 
டடுத்துறப் : றலத்தகட்டடகத் துறப். 9 றளிந்துகற்: றளிர்ந்தகற் : 11-12 
சலத்தினைக் கணித்துறாத் : சலத்தினைக் கணித் துறத் . 13-14 தெளிந் 
துணர்த்த கிற்றுமென்று : தெளிந்துரைத்தல் கிற்றுமென்ற; தெளிந் 
துரைத்து கிற்றுமென்ற . 16 மாவதோ . 


30 


நகரப்படலம் 


31 


உக . அன்னநீரகன்கிடங்கு சூழ்கிடந்த வாழியைத் 

துன்னிவேறு சூழ்கிடந்த தூங்குவீங் கிருட்பிழம் 
பென்னலா மிறும்புசூழ் கிடந்தசோலை யெண்ணிலப் 
பொன்னின் மா மதிற்குடுத்த 

வாடை போலுமே . 113 
உஉ . எல்லைநின்ற வென் றியானை யென்னநின்ற முன்னமால் 

ஒல்லையும்பர் நாடளந்த தாளின்மீ துயர்ந்துபோய் 
மல்லன்ஞாலம் யாவுநீதி மாறுறா வழக்கினால் 

நல்லவாறு சொல்லும்வேத நான்குமன்ன வாயிலே. 114 
உங . தாவில்பொற் றலத்தினிற் றவத்தினோர்க டங்குநாட் 

பூவுயிர்த்த கற்பகப் பொதும்பர்புக் கொதுங்குமால் 
ஆவியொத்த சேவல்கூவ வன்பின் வந் தடைந்திடா 

தோவியப் புறாவின் மா டிருப்பவூடு பேடையே . 115 
உச , கல்லடித் தடுக்கிவாய் பளிங்கரிந்து கட்டிமீ 

தெல்லுடைப் பசும்பொன்வைத் திலங்குபன் மணிக்குலம் 
வில்லிடக் குயிற்றிவாள் விரிக்கும் வெள்ளி மாமரம் 

புல்லிடக் கிடத்திவச் சிரத்தகால் பொருத்தியே . 116 
உரு . மரகதத் திலங்குபோதி கைத்தலத்து வச்சிரம் 

புரை தவிர்த் தடுக்கிமீது பொன்குயிற்றி மின்குலா 
நிரைமணிக் குலத்தினாளி நீள் வகுத்த வோளிமேல் 

விரவுகைத் தலத்தினுய்த்த மேதகத்தின் மேலரோ . 117 
( உக ) 2 ளகன்கிடங்கு . 10 யிறும்புசூழ் . 13 பொன்னின்மால் : 
பொன்னிமா . 14 நகர்க்குடுத்த : நகர்க்கணிந்த : வரைக்குடுத்த : மதிற் 
கணிந்த : மதிற்கமைந்த . ( உட ) 2. வெற்றியானை . 3 யென்னநின்று. 
4 முன்னர் மால் : முன்னை மால் . 8 துயர்ந்தவான் : துயர்ந்துவான் . 8-10 
துயர்ந்ததால் மல்லல்ஞால மேழுநீதி. 15 நாலுமன்ன . ( உங) உரு- ன் 
பின் : உசுன் பின் . 1 தாவுபொற் . 2 றலத்தினற் : றலத்துநற் . 2-3 
மலத்தினர் தவத்தினோர் க . 4 டங்குதாட் . 5 பூவுயர்த்த . 8 கொதுங்குமால் . 
10-11 சேவல்கூவ வருகுவர் : வன்புசேவல் கூவவர் . 12 தணைந்திடா : 
திணைந்திடா : தணைத்திடா , 13 ஓவியப் . 15 டிருக்கவூடு. ( உச ) உங - ன் 
பின் . 1 கல்லடுத் : கல்லெடுத் : கல்லிடித் . 1-2 கல்லடுத் தடக்கிவாய். 
2 தடுக்கிநற் . 3 பளிக்கரிந்து . 4-5 கட்டிமே வெல்லுடைப் . 5 தெல்லிடப் : 
யெல்லிடப் : யெல்லுடைப் : யெல்லிடைப் : யெல்லுறப் . 12 மரகதம் . 
[ உரு ) 1 மரதகத் . 3 கைக்குலத்து : 

4 வச்சிரப் . 

கைத்தலத்த . 
5 புரை தபுத் : புரை தகர்த் . 6 தடுத்துமீது . 3 யின்குலா. 10 ( த் ) தலத்தி 
னாளி. 12 வெள்ளிமேல் : வாளிமேல் : வோதிமேல் : தூணின்மேல் : வோளி 
யின் : வொளியின்மேல் . 14 தலத்தினுற்ற . 16 மீதரோ, 


31 


32 


பாலகாண்டம் 


உசு . ஏழ்பொழிற்கு மேழ்நிலைத் தலஞ்சமைத்த தென்ன நூல் 

ஊழுறக் குறித்தமைத்த வும்பர் செம்பொன் வேய்ந் தயல் 
சூழ்சுடர்ச் சிரத்தினன் மணித் தசும்பு தோன்றலால் 

வாழ்நகர்க் குலக்கொழுந்தை மௌலிசூட்டி யன்னதே . 118 
உஎ . திங்களுங் கரிதென வெண்மை தீற்றிய 

சங்கவெண் சுதையுடைத் தவள மாளிகை 
வெங்கடுங் கால்பொர மேக்கு நோக்கிய 

பொங்கிரும் பாற்கடற் றரங்கம் போலுமே . 119 
உ.அ. புள்ளியம் புறவிறை பொருந்து மாளிகை 

தள்ளருந் தமனியத் தகடு வேய்ந்தன 
எள்ளருங் கதிரவ னிளவெ யிற்குழாம் 
வெள்ளியங் கிரிமிசை விரிந்த போலுமே . 

120 
உகூ , வயிரநற் கான்மிசை மரக தத்துலாம் 

செயிரறப் போதிகை கிடத்திச் சித்திரம் 
உயிர்பெறக் குயிற்றிய வும்பர் நாட்டவர் 
அயிருற விமைப்பன வளவில் கோடியே . 

121 
கூ 0 . சந்திர காந்தத்தின் றலத்த சந்தனப் 

பந்திசெய் தூணின் மேற் பவளப் போதிகைச் 
செந்தழன் மணித்துலாஞ் செறிந்த திண்சுவர் 
இந்திர நீலத்த வெண்ணில் கோடியே . 

122 
( உசு ) 2 மேனிலக்: மேலைத் : மேழ்கிலத். 3-4 தலஞ்சமைந்த 
தென்று நூல். 4 வென்னு நூல் : தென்னலால் : தென்னவே : தென்னு நூல் : 
தன்னலாம் : வெண்ணு நூல் . 6 குறித்தமைத்து : குவித்தமைத்த . 7 தும்பர் 
செம்பொன் . 8 வேய்ந் துமீச் : வேய்ந் தயிற் . 10 சிரத்துநன் : சிரத்தின்மா : 
சிரத்தினின் . 13 வாழ்ரிலக் : வாணகர்க் . 16 யன்னவே . ( உஎ ) 4 தீற்றியச் . 
6 சுதைபுரை : சுதைபுரி. 7 தரள . ( உ.அ ) 2 புறவிடை : புறவினிற் : புற 
விரைப் .13 வெள்ளிவெண் . 14 கிரியிடை . (உக ) 3-4 மரத கத்துலாம் . 
9 செயிரறு , 10 குறித்தன : குயிற்றின. 12 நாட்டினும் . 13 அயர்வுற. 
15-16 வளவி லாதன . 16 காட்சியே . ( ho ) ஙக - ன் பின் . 2 காந்தத்திற் . 
2-4 காந்தத்திற் றரளம் வேய்ந்தன : காந்தத்தி னலத்தஞ் சேர்ந்தன . 
3 நிலத்த : நலத்த: மலத்தைச் . 6 தூணின . 9 செந்தனி . g - 10 
செந்தம னியத் துலாஞ். 11 செறித்த . 14-15 நீலத்தி னெண்ணில் . 


16 லாதன . 


32 


நகரப்படலம் 


33 : 


12125 


கூக , பாடகக் காலடி பதுமத் தொப்பன 

சேடரைத் தழீ இயன செய்ய வாயின 
நாடகத் தொழிலன நடுவு துய்யன - . 
ஆடகத் தோற்றத்த மகளி ரல்லன . 

123 
கூஉ . புக்கவர் கண்ணிமை பொருந்து றாதொளி 

தொக்குடன் மயங்கிவிண் ணவரிற் றோன் றலாற் 
றிக்குற நினைப்பினிற் செல்லும் தெய்வவீ 

டொக்கநின் றிமைப்பன வும்பர் நாட்டினும் 124 
கூகூ . அணியிழை மகளிரு மலங்கல் வீரருந் 

தணிவன வறநெறி தணிவி லா தன 
மணியினும் பொன்னினும் வனைந்த வல்லது 

பணிபிறி தியன் றில பகலை வென்றன . 
கூச . வானுற நிவந்தன வரம்பில் செல்வத்த 

தானுயர் புகழெனத் தயங்கு சோதிய 
ஊனமி லறநெறி யுற்ற வெண்ணிலாக் 

கோனிகர் குடிகடங் கொள்கை சான்றன . 126 
கூடு . அருவியிற் வாழ்ந்து முத் தலங்கு தாமத்த " 

விரிமுகிற் குலமெனக் கொடிவி ராயன 
பருமணிக் குவையன பசும்பொற் கோடிய 
வருமயிற் கணத்தன மலையும் போல்வன . 

127 
கூசு . அகிலிடு கொழும்புகை யளாய்ம யங்கின 

முகிலொடு வேற்றுமை தெரிக்கி லாமுழுத் 
( ந.க * ) 2 காலன : காலடிப். 4 தேய்ப்பன. 8 வர்யன :: செய்வன. 
10 தொழிலின . 12 தூயன . 13 மாடகத். 15-16 வளவி லாதன : மகளிர் 
போன்றன . (ங 2 ) 2 கண்ணின : கண்ணிணை . 4 றாதொளிர் : ராமையால் .. 
5 தொக்குட . 5 - 6 தொக்குடைத் தயங்கிவிண் : தொக்குட் மயங்க விண் .. 
6 றயங்க விண் : மயங்குவிண் . 8 றோன்றலிற். 9 றிக்குறு 10 தினைப்பினுஞ் .! 
12 தேவர் வீ . 1.3 டொக்குகின் . ( ஙங ) 1 மணியிழை. 5-6 தணிவற நெறி 
களும். 7 தணிக்கி . 14-16 தியன்றன பாங்கு மில்லையே . ( ஙக ) 2 நிமிர்ந்த 

4 செல்வத்தோர் . 6 புகழன . 9 ஈனமி . 12. வெண்ணிலா: வெண் 
ணிலக் : வெண்ணில் . 13 கோனகர் . 14 குடிபல . 15 கொள்ளை . 15-16 குறை 
கடீரவே . ( கூரு ) 2 றாழ்ந்தமுத். 3 திலங்கு : தலங்கும் . 4 சோதிய . 8 ராயின . 
ராவின . 10 குவையெனப் : குவையின . 11 பசும்பொன் . 13 பொருமயிற்). 
14 கனத்தன . 16 போன்றன : அல்லன . ( ங சு ) கூக - ன் பின் : ,சகான் ! 
பின் . 2 கொடும்புகை . 7 தெரிக : தெரிக்க . 


தன .. 


33 


5 


34 


பாலகாண்டம் 


துகிலொடு நெடுங்கொடிச் சூல மின்னிடப் 
பகலொடு மின்மினி பறப்ப போன்றவே . 

128 
ங எ . துடியிடைப் பணைமுலைத் தோகை யன்னவர் 

அடியிணைச் சிலம்புபூண் டரற்று மாளிகைக் 
கொடியுடைத் தரளவெண் கோவை சூழ்வன 

129 
கடியுடைக் கற்பகங் கான்ற மாலையே . 
கூ . அ . காணரு நெடுவரைக் கதலிக் கானம்போற் 

கோணிமிர் பதாகையின் குழாந்த ழைத்தன 
மாணொளி மழுங்கிட மயங்கி வைகலுஞ் 
சேண்மதி தேய்வதக் கொடிக டேய்க்கவே . 

130 
கூகூ . பொன்றொடர் மண்டப மல்ல பூத்தொடர் 

மன்றுக ளல்லன மாட மாளிகைக் 
குன்றுக ளல்லன மணிசெய் குட்டிம 
முன்றில்க ளல்லன முத்தின் பந்தரே . 

131 
10. மின்னென விளக்கென வெயிற்பி ழம்பெனத் 

துன்னிய தமனியத் தொழிற ழைத்தவக் 
கன்னிநன் னகர்நிழல் கதுவ லாலரோ 
பொன்னுல கானது புலவர் வானமே . 

132 
9 துகிலுடை : துகிலிடை. 10 நெடுங்கொடி . 11 சூழல் : சூழ . 12 மின் 
னுவ : மின்னிடைப் . 11-12 சூழல் மின்னென . 13 - 16 பகலொடு பன் 
மணி பரப்பும் போன்றன : பகலிடு பன்மணிப் பரப்புத் தோன்றுமே : பக 
லொடு மின்மினி பரப்ப போன்றவே!: பகலிடு பவர் மணி பார்ப்புப் போன் 
றதே : பகலிடு வின மணி பரப்பத் தோன்றுமே : பகலிடு மின மணி பரப்புப் 
போன்றன : பகலிடு மின்னணி பரப்புப் போன்றவே : பகலிடை மின்மினி 
பறப்பத் தோன்றுமே: பகலிடை யின மணி பரப்பல் போன்றவே . 15-16 
பறப்ப தொன்றுமே : பரப்ப போன்றன . 16 தோன்றின. (ஈஎ) 5 அடி 
யினைச். 7 டரற்ற . 9 கொடியிடைத் : கொடியுடன் . 14-15 கற்பகக் காவை . 
16 போன்றவே . ( ந.அ ) 1 கானிமிர் : கானவர் : காண்வரு: காண்டரு : 
காண்மரு . 5 ராணிமிர் : றானிமிர் . 8 கைத்தன : ழைந்தன . 9 மாணணி : 
வாணனி: வாணிலா , 9-11 வாணில வழங்கிட மழுங்கி . 10-11 மழுங் 
கிட மடங்கி ; வயங்கிட மழுங்கி : வயங்கிட மடங்கி : வயங்குறத் தவழ . 14 
தேய்ந்ததக். ( ஙக * ] 1 பொன் றிணி. 4 பூந்தொடர் : பூந்தொடை , 11-12 
மணிகள் கூடிய : மணிகள் சூட்டிய : மணிகள் கூட்டிய : மணிகள் கூட்டம் : 
மணிகள் கூட்டின . ( ro * ) 7-8 தொழில் மைத்தன . 8 ழைத்தலிற் . 
13-14 பொன்னக ரானது : பொன்னக ரான தப் . 14 காயதப் : காயது : 
காவது : கானவப் : கான தப் . 


34 


நகரப்படலம் 


35 


சக . எழுமிடத் தகன் றிடை யொன்றி யெற்படு 

பொழுதிடைப் போகலிற் புரிசைப் பொன்னகர் 
அழன் மணித் திருநகை யயோத்தி யாளுடை 
நிழலெனப் பொலியுமா னேமி வான்சுடர் . 

133 
சஉ . ஆய்ந்தமே கலையவ ரம்பொன் மாளிகை 

வேய்ந்தகா ரகிற்புகை யுண்ட மேகம்போய்த் 
தோய்ந் தமா கடனறுந் தூம நாறுமேற் 
பாய்ந்ததா ரையினிலை பகர வேண்டுமோ , 

134 
சங.. குழலிசை மடந்தையர் குதலை கோதையர் 

மழலையங் குரலிசை மகர யாழிசை 
எழிலிசை மடந்தைய ரின் சொ லின்னிசை 
பழையர்தஞ் சேரியிற் பொருநர் பாட்டிசை . 

135 
சச . கண்ணிடைக் கனல்சொரி களிறு கால் கொடு 

மண்ணிடை வெட்டுவ வெட்ட மைந்தர்தம் 
பண்ணைகள் பயிலிடங் குழிப டைப்பன 

சுண்ணமக் குழிகளைத் தொடர்ந்து தூர்க்குமே . 136 
சரு , பந்துகண் மடந்தையர் பயிற்று வாரிடைச் 

சிந்தின முத்தின மவை திரட்டுவார் 
அந்தமில் சிலதிய ரற்ற குப்பைகள் 
சந்திர னொளிகெட நிலாத்த ழைப்பன . 

137 
( சக ) சஉ - ன் பின் . 1-3 எழுமிடை கூட்டிடை யேற்றி. 2-3 தகன்றி 
டத் தேற்றி . 3 யேறி : யெற்றி : பொன்றி . 5-6 பொழுதிடை நீட்டிய . 
6 போதலிற் . 7-8 புரிசை மாநகர் . 8 பொன்னணி . 8-12 பொன்மதி 
ல்ழன் மணி திருத்திய வயோத்தி யாளுடை : பொன்மதி லழன் மணித் திரு 
நக ரயோத்தி யாளுடை : பொன்மதி லழன் மணி திருத்திய வயோத்தி 
மாநகர் . 12 தன்னுடை : தானுடை . 15 நேமி . 16 யான்சுடர் : வானமே . 
( உ ) 5 வேய்ந்தவா . 6 ழகிற்புகை . 7 யுடைய . 11 தூப : தோய. 11-12 
தூப மாறுமேற் . 12 நாறுமாற் . 15 பகரல் ; பகர்தல் , 16 வேண்டுமே . ( சங ] 
சரு -ன் பின் . 3 குதலைக் . 4 கோதையாழ் . 5-9 மழலையங் கிண்கிணி 
மகர யாழினி லெழுமிசை: மழலைசெய் மகரயாழ் மயங்கி யெங்கணு மெழு 
மிசை : மழலைசெய் மகரயாழ் வயங்கி யெங்கணு மெழிலிசை . 5 மழலைய . 
6. குழலிசை: குரலியர் . 7-8 மயங்கு மெங்கணும் . 9 எழிலுடை . 10 
யேழைய . 12 லவ்விசை. ( ச ).6 யெற்றுவ . 7 வேடர் : வேட்ட: வேட்கு . 
7-8 வேட்கு மந்தணர் . - 8 மைந்தர்கள் . 10 பயில்விடங் . 13 சுண்ணகக் . 
15 தொடரத். 16 தூர்ப்பன. [ சரு - ருரு ) வைப்பு முறை : சடு , சசு , 
சக , நி 0 , சஅ , டுக ருச , சஎ , குரு . [ சரு) . 1-2 பந்தினை யிளையவர் . 
5 சிந்துவ : சிந்திய. 5-6 சிந்துர முகத்தின . 9-11 

அந்தமி லகலய ரார்த்த . 
11 ரகற்று : ரயர்த்த : ராற்று : நார்த்த . 14-16 னொளிகெடத் தழைப்ப 
தண்ணிலா , 16 ழைக்குமே . 


35 


பாலகாண்டம் 


க 


- TO 


மக 


சசு . அரங்கிடை மடந்தைய ராடு வாரவர் 

கருங்கடைக் கண்ணிணை காமர் நெஞ்சினை 
யுருங்குவ மற்றவ ருயிர்க ளன்னவர் 

138 
மருங்குல்போற் றேய்வன வளர்வ தாசையே . 
சஎ . பொழிவன சோலைகள் புதிய தேன் சில 

விழைவன தென்றலு மிஞ்று மெல்லென 
நுழைவனன வன்னவை நுழைய நோவொடுங் 

139 
குழைவன் பிரிந்தவர் கொதிக்குங் கொங்கையே . 
அ . இறங்குவ மகரயா ழெடுத்த வின்னிசை 

நிறங்கிளர் பாடல்போய் நிமிர்வ தவ்வழிக் 
கறங்குவ வள்விசி கருவி கண்முகிழ்த் 
துறங்குவ களிரோ டோ 

140 
பாதுங் கிள்ளையே . 
சகூ . குதைவரிச் சிலைநுதற் கொவ்வை வாய்ச்சியர் 

பதயுகத் தொழில்கொடு பழிப்பி லா தன 
ததை மலர்த் தாமரை யன்ன தாளினால் 
உதைபடச் சிவப்பன வுசவுத் தோள்களே . 

141 
50. பொழுதுணர் வரியவப் பொருவின் மாநகர்த் 

தொழுதகை மடந்தையர் சுடர்வி ளக்கெனப் 
பழுதறு மேனியைப் பார்க்கு மாசைகொல் 
- எழுதுசித் திரங்களு மிமைப்பி லாதவே . 

142 
நக , தணிமலர்த் திருமக டயங்கு மாளிகை 

இணரொளி பரப்பிநின் றிருடு ரப்பன 
திணிசுடர் நெய்யுடைத் திருவி ளக்கபோ 
மணிவிளக் கல்லன மகளிர் மேனியே . 

143 
சசு ) சஎ -ன் பின் . 1 அரங்கிசை. 4 வாரிசை . 6 கண்ணினிற் : கண் 
மலர்: கண்ணயில் . 7 காம . 9 யொருங்குவ : யுருக்குவ : யுருங்குறு . 13 
மருங்கு போற் .( சஎ * ] 5 விளைவன. 6 வென்றலு: தேன்களு . 7 Dமிறு . 
8. வில்லென 11 நுழைவ: நுழையு. 12 நோவொடு நொவ்வொடுங் நோயொடு . 
14 மாதர் தங்: தணந்தவர் . 16 கொள்கையே . ( சஅ ) ரு 0 - ன் பின் . 1 இரங் 
குறு: இரங்குவ . 6-8 பாடலா னிமிர்வ வவ்வழி . 6 பாடலின் : பாடலார் . 
7. நிமிர்ந்த 8 தவ்வழி . 10 வள்விசிக் . 11 கருவிக் . 12 கண்ணிமிழ்த் 
15 டொதுங்கு . (சக) 5-6 பதவுகைத் தொழில்கொடு : பதையுகத் தெழில் 
கொடு : பதயுகத் தெழில்கெடப் : பதவுகத் தொழிலொடு , , 6 தொழில் 
கெடப் 14 சிவந்தன் . ( 10 ) 2 வரியன . 4 மாணகர்த் : மானகர்த் . 9 பழு 
தற : 12 மாசையால். 13-16 எழுதிய சித்திர மிமைக்கி . லாதன : எழுதிய 
சித்திர மிமைக்கி லாதவே . 15 மிமைக்கி . 16 லாதன . ( ருக ) ருச - ன் பின் : 
ருரு-ன் பின் . 3 டங்கு . 11 தீவி . 11-12 திரியி னோங்கிய . 


+ 


36 


நகரப்படலம் 


37 


. 


நடை 


ருஉ . பதங்களிற் றண்ணுமைப் பாணி பண்ணுற 

விதங்களின் விதிமுறை சதிமி திப்பவர் 
மதங்கிய ரச்சதி வகுத்துக் காட்டுவ 
சதங்கைக ளல்லன புரவித் தார்களே . 

144 
( கூ . முளைப்பன முறுவலம் முறுவல் வெந்துயர் 

விளைப்பன வன்றியு மெலிந்து நாடொறும் 
இளைப்பன நுண்ணிடை யிளைப்ப மென் முலை 
திளைப்பன முத்தொடு செம்பொ னாமே . 

145 
இடையிடை யெங்கணுங் களிய முதன 

டயிள வன்னங்க ணளின நீர்க்கயல் 
பெடையிள வண்டுகள் பிரச மாந்திடுங் 
கடகரி யல்லன மகளிர் கண்களே . 

146 
தழல்விழி யாளியுந் தணையுந் தாழ்வரை 
முழைவிழை கிரிநிகர் களிற்றின் மும்மத 
மழைவிழும் விழுந்தொறு மண்ணுங் கீழுறக் 

குழைவுறு மதில்விழுங் கொடித்திண் டேர்களே . 147 
(நசு , ஆடுவாம் புரவியின் குரத்தை பார்ப்பன 

சூடுவா ரிகந் தவத் தொங்கன் மாலைகள் 
ஓடுவா ரிழுக்குவ தூட லூடுறக் 
கூடுவார் வனமுலை கொழித்த சாந்தமே . 

148 
நஎ . இளைப்பருங் குரங்களா லிவுளி பார்னைக் 

கிளைப்பன வவ்வழிக் கிளர்ந்த தூளியின் 
ஒளிப்பன மணியவை யொளிர மீதுதேன் 
துளிப்பான குமார் தந் தோளின் மாலையே . 

149 
( உ ) 30 - ன் பின் . 2 றண்ணுமை. 3 பாணிப். 7 சதிவி . 9-10 மதங் 
கியர்க் கச்சதி . 12 காட்டுவார் . 16 தாள்களே . ( ருகூ ) 7 மேனி . 12-14 முத் 
தொடு திளைப்பன மென்முலைச் . 14 முத்தெனச் . ( ருச ) குக - ன் பின் : 
குரு - ன் பின்.. 4 றாதென . 5 நடையின . 8 நீத்தன : நற்கயல் : நீர்த்தயல் . 
11.12 பிரசம் வாக்கிடங் . 12 மார்த்திடுங் : மாந்திடம் : மாக்கடம் : மார்ச் 
திடுங் : மாலைகள் . (BC ) 1 சுழல்விழி. 2-3 யாளியின் றுணையின் . 4 
தவம் . 5 முழைவினை . 5-8 முழைவரை நிகர்களிற் றினமு மும்மத . 6 கிரி 
நகர். - 9-10 மழைவிழ விழுதொறு. 12-13 கீளுறு குழிவிழு . 13 குழை 
விழு. 14 மவல்விழுங் : மவில்விழுங் . ( ருசு 1 ஆடுவார் . 2 புரவிய . 1-3 ஆடு 
வார் ". பொருவினூ புரத்தை. 3-4 குரங்க ளார்ப்பன : குரத்த சைப்பன . 
6 ரிகழ்ந்தவத் . 10-11 விழுக்குவாரூட . 

11 12 லூட்டுறக் : லூடறக் . 
14 வனமுலைக் . 15 கொதிக்குஞ்: கொதித்த . ( டுஎ ) 3-4 விவுளித் தார 
ணிக் . 4 தாரணி : தாதினைக் . 6 எ.வழி . 7 கிளைத்த : கிளர்த்த . 10 மணி 
யிவை. 15 தொய்யில் : தொய்யல் . 


தாழ்ந் 


37 


38 


பாலகாண்டம் 


மத 


சா 0 . 


சாக . 


உ . 


ரு அ . விலக்கருங் கரிமதம் வேங்கை நாறுவ 

குலக்கொடி மாதர்வாய் குமுத நாறுவ 
கலக்கடை கணிப்பருங் கதிர்க ணாறுவ 

150 
மலர்க்கடி நாறுவ மகளிர் கூந்தலே . 
அதிர்கழ லொலிப்பன வயிலி மைப்பன 
கதிர்மணி யிள வெயில் கால்வ மான்ப 
முதிர்வுறக் கமழ்வன முத்த மின்னுவ 

151 
மதுகர மிசைப்பன மைந்த ரீட்டமே . 
வளையொலி வயிரொலி மகர வீணையின் 
கிளையொலி முழவொலி கின்ன ரத்தொலி 
துளையொலி பல்லியந் துவைக்குஞ் சும்மையின் 
விளையொலி கடலொலி மெலிய விம்முமே . 

152 
கோவையி னிகரெனக் குறிக்க 

லா தவத் 
தேவர் தந் நகரியைச் செப்பு கின்றதென் 
யாவையும் வழங்கிடத் திகலி யிந்நகர் 
ஆவணங் கண்டபி னளகை தோற்றதே . 

153 
மன்னவர் தருதிறை யளக்கு மண்டபம் 
அன்னமென் னடையவ ராடு மண்டபம் 
பன்னருங் கலைதெரி பட்டி மண்டப 
முன்னரு மருமறை யோது மண்டபம் . 

154 
சுக . இரவியிற் சுடர்மணி யிமைக்கும் தோரணத் 

தெருவினிற் சிறியன திசைகள் சேண்விளங் 
கருவியிற் பெரியன வானைத் தானங்கள் 
பரவையிற் பெரியன புசவிப் பந்தியே . 

155 
[ 54 ] 6 மகளிர்வாய் : மடந்தைவாய். 10 தணிப்பரும் : நனிவரும் : 
களிப்பருங் . 13 மலர்க்கடை .. 2 - வது 3 -வது அடிகள் தம்முள் மாறியுள்ளன . 
[ ருக) 2 லிமைப்பன. 6 யணிவெயில் . 7 கால . 8 மா மத . 11 முத்து . 
14 மிரைப்பன : மிமைப்பன : மொய்ப்பன . ( • 0 ) 6 குழலொலி . 12 (ந் ) தோ 

- ( சுக ) ருஅ - ன் பின் :டூக - ன் பின் . 1-2 கோவையின் னிகரொடெண் : 
கோவையை நிகரெனக் : கோ வினின் னகரொடெண் : 

கோவையிந் நக, 
ரொடெண் : கோவையுந் தாரொடு . 2 னதெனொடெண் : னிதனொடெண் . 
3 குறிக்கி . 3-4 குறிக்கி லாதன . 5 தேவர்பேர் . 10 விளங்கிடத். 10-11 
வெட்கிட விகலி : வெள்கிட விகலி . 12 நன்னகர் : னிந்நகர் : லிந்நகர் : 
யந்நகர் : 

நீணகர் : லந்தகர் , ( சுஉ ] 1-2 மன்னவ ரருந்திறை . 2 வரு ( ந்) 
திறை. 6 னடையின . 7 ராடல் . 15 முழக்கு . 3 -வது 4 -வது அடிகள் 
தம்முள் மாறியுள்ளன : 2 -வது 4 - வது அடிகள் தம்முள் மாறியுள்ளன. 
( சுங ] 4 தோரணம் . 6 செறிவன : பெரியன . 15 

குதிரைப் 


லிடை. 


38 


நகரப்படலம் 


39 


வன 


சுசா , 


ஊட 


சாஎ . 


சூளிகை மழைமுகி றொடக்குந் தோரண 
மாளிகை மலர்வன மகளிர் வாண்முகம் 
வாளிக ளன்னவை மலர்வ மற்றவை 
யாளிக ளன்னவர் நிறத்தி னாழ்பவே . 

156 
சுநி . மன்னவர் கழலொடு மாறு கொள் 

பொன்னணித் தேரொலி புரவித் தாரொலி 
இன்னகை யவர்சிலம் பேங்க வேங்குவ 
கன்னியர் குடைதுறைக் களக வன்னமே . 

157 
வுங் கூடவு முயிரி னின்னிசை 
பாடவும் விறலியர் பாடல் கேட்கவும் 
ஆடவு மகன்புன லாடி யாய்மலர் 
சூடவும் பொழுதுபோஞ் சிலர்க்கத் தொன்னகர் . 158 
முழங்குதிண் கடகரி முன்பி னூரவும் 
எழுங்குரத் திவுளியோ டிரத மேறவும் 
பழங்கணோ டிரந்தவர் பரிவு தீர்தர 

வழங்கவும் பொழுதுபோஞ் சிலர்க்கம் மாநகர் . 159 
சுஅ . கரியொடு கரியெதிர் பொருத்திக் கைப்படை 

வரிசிலை முதலிய வழங்கி வாலுளைப் 
புரவியிற் பொருவில் செண் டாடிப் போர்க்கலை 
தெரிதலிற் பொழுதுபோஞ் சிலர்க்கச் சேணகர் . 160 
நந்தன வனத்தலர் கொய்து நவ்விபோல் 
வந்திளை யவரொடும் வாவி யாடிவாய்ச் 
செந்துவ ரழிதரத் தேறன் மாந்திச்சூ 

துந்தலிற் பொழுதுபோஞ் சிலர்க்கவ் வொண்ணகர் . 161 
எம் . நானா விதமா நளிர் மாதிர வீதி யோடி 

மீனாறு வேலைப் புனல்வெண்முகி லுண்ணு மாபோல் 
( ] 2 மழைமுகிற். 3 றுடைக்கும். 7 மாதர். 8 வான்முகம் . 10 
ளெனவரை : ளெனவிழி : ளெனவவை. 11 மலர . 12 மற்றிவை. 13-14 ஆளி 
யை யன்னவர். 14ளென வவை. 15 புயத்தி . 16 லாழ்பவே. ( சுரு ] சு எ - ன் பின் : 
சுங - ன் பின் . 2 கழலொலி . 5 பொன்னணி . 9 இன்னவை . 12 வேங்குமக் .. 
15 கமல : கனக . ( சுசு) 8 கேட்பவும் . 10 (ந் ) தண்புன. 12 ( த் )தேமலர் : யம் 
மலர் . 15 சிலர்க்குத். ( சுஎ ) 1 முழங்குவெங். 3 மொய்ம்பி : மொய்யி . 8 மேற் 
பவும் . 10 டிரந்தவப் . 15 சிலர்க்கு . 16 மாணகர் . ( சுஅ ) 1 கரியொரு . 

2 கரி 
யெதிர்ப் . 3 பொருதக். 6-8 நுதலியர் வழங்கு வானுளைப் . 13 தெரியவும். 
15-16 சிலர்க்க வொண்ணகர் . 15 சிலர்க்குஞ்:சிலர்க்கண் :சிலர்க்குச். 16 செந் 
நகர் . ( சுக * ) 6 யவரொடு, 8 யாடிப்போய்ச். 9-10 செந்துவ ரிழிதரத்: செந் 
துவர் வழிதரத் . 12 மாந்தித் தூ . 13 துந்தவும் . 14 போ துபோஞ். 16சிலர்க்கு . 
( எ 0 ] 2 விதமாய் . 3 நணிமாதிர : நளிமா திர : நனிமா திர . 8 புனல்விண் 
முகி . 10 மாப்போல் . 


சுக , 


39 


40 


பாலகாண்டம் 


லாரு 


ஆனாத மாடத் திடையாடு கொடிகண் மீப்போய் 

162 
பானாறு நண்ணிப் புனல்வற்றிட நக்கு மன்னோ. 
எக . வன்றோல் புணர்ந்த மணிவாயிலும் வானி னும்பர்ச 

சென்றோங்கி மேலோ ரிடமில்லெனச் செம்பொ னிஞ்சி 
குன்றோங்கு தோளார் குணங்கூட்டிசைக் குட்பை யென்ன 

ஒன்றோ டிரண்டு முயர்ந்தோங்கின வோங்கல் நாண . 163 
எஉ . காடும் புனமுங் கடலன்ன கிடங்கு மாதர் 

ஆடுங் குளனு மருவிச்சுனைக் குன்று மும்பர் 
வீடும் விரவும் மணிப்பந்தரும் வீணை வண்டு 

பாடும் பொழிலும் பலநல்லறப் பள்ளி மன்னோ 164 
எகூ , தெள்வார் மழையுந் திரையாழியு முட்க நாளும் 

வள்வார் முரச மதிர் மாநகர் வாழு மாக்கள் 
கள்வா ரிலாமைப் பொருட்காவலு மில்லை யாருங் 

கொள்வாரிலாமைக் கொடுப்பார்களு மில்லை மன்னோ. 165 
எசு . கல்லாது நிற்பார் பிறரின்மையிற் கல்வி முற்ற 

வல்லாரு மில்லை யவைவல்லால் ல மில்லை 
எல்லாரு மெல்லாப் பெருஞ்செல்வமு மெய்த லாலே 

இல்லாரு மில்லை யுடையார்களு மில்லை மாகோ . 166 
எரு . ஏகம் முதற்கல்வி முளைத்தெழுந் தெண்ணில் கேள்வி 

ஆகும் முதற்றிண் பணைபோக்கி யருந்த வத்தின் 
சாகந் தழைத்தன் பரும்பித்தரு மம்ம லர்ந்து 
போகங் கனியொன்று பழுத்தது 

போலு மன்தேறே . 

167 
நகரப்படலம் முற்றும் . 
13 திடையோகி , 14 கொடிக்கண் . 17 கண்ணிப் . 20 மன்றே . 
[ எக ) 1 வன்றோள் . 1-5 வன்றோ ரணம்புரை வாயினும் வானிலும் போய்ச் 
1-3 வன்றோ ரணங்கள் புணர்வாயிலும் : வன்றோ ரணம்புணர், வாயிலும் . 2 
புணர்த்த : புனைந்த . 3 முனிவாயிலும் : முனிவானினும் . 4-5 வாயி லும்பர்ச் .) 
5.னூடு . 6. சென்றோங்கு : சென்றாங்கு . 8 ரிடையில்லெனச் . 9 செய்பொ.. 
12 தோளான் . 13 குணங்கூடிசைக். 18 முயர்ந்தோங்கிய . 19 வும்பர் . ( எ- ) 
எஸ் - ன் பின் . 2 புனலுங் . 12 மருவும் : விராவும் : விரியும் . 13 மணப்பந்த 
ரும் : மணற்பந் தரும் . 14 தேனும் . 15 வண்டும் . 18 முளநன்மலர்ப் : பலநன் 
மலர்ப் : பலபல்லவப் : மலர்ப் பல்லவப் : நறும்பன் மலர்ப் : முளநல்லறப் : 

: மல : 
நல்லறப் . ( எங ] 2 முகிலும் . 3 திரைவாரியு : திசையாழியு . 8 மதிர்மாணகர் 
12 - ரிலாமற் . 13-15 பொருள் காவல்செய் வாரு மில்லைக் . 17 ரிலாமற் . 
20 மாதோ. ( எச ) 5 முற்றி . . 8-9 யவைவல்லவ ராரு . 20 மன்னோ. 
( எரு ) 6-7 யாகம் முரட்டிண் , 7 முதற்றண் : மதர்த்திண் : முதற்பல் . 8 பணை , 
யோக்கி . 18 பகுத்தது . 19-20 போன்ற தன்றே . 





40 ) 


ச . அரசியற் படலம் 
க . அம்மா ணகருக் கரசன்னர சர்க்க ரைசன் 

செம்மாண் டனிக்கோ அலகேழினுஞ் செல்ல நின்றான் 
இம்மாண் கதைக்கோ ரிறையாய விராம னென்னும் 
மொய்ம்மாண் கழலோற் றருநல்லற மூர்த்தி யன்னான் . 

168 
உ . ஆதிம் மதியும் மருளும்மற னும்ம மைவும் 

ஏதின் மிடல்வீ ரமுமீகையு மெண்ணும் யாவும் 
நீதிந் நிலையும் மிவை நேமியி னோர்க்கு நின்ற 
பாதிம் முழுதும் மிவற்கேபணி கேட்ப மன்னோ. 169 
மொய்யார் கலிசூழ் முதுபாரின் முகந்த தானக் 
கையார் புனலா னனையாதன கையு மில்லை 
மெய்யாய வேதத் துறைவேந்தருக் கேய்ந்த யாரும் 
செய்யாத யாக மிவன் செய்து மறந்த மாதோ . 

170 
தாயொக்கு மன்பிற் றவமொக்கு நலம்ப யப்பிற் 
சேயொக்கு முன்னின் றொருசெல்கதி யுய்க்கு ரோன் 
நோயொக்கு மென்னின் மருந்தொக்கு நுணங்கு கேள்வி 
ஆயப் புகுங்கா லறிவொக்கு மெவர்க்கு மன்னான் . 171 
ஈந்தே கடந்தா னிரப்போர்கட லெண்ணி னுண்ணூல் 
ஆய்ந்தே கடந்தா னறிவென்னு மளக்கர் வாளாற் 

சில பிரதிகளில் இப்படலம் நகரப்படலத்தோடு சேர்ந்துள்ளது. 
க ) வேறு சிலவற்றில் திருவவதாரப் படலம் இங்கே தொடங்குகிறது. 
2 நகருக் . 3 கிறைவன்னர . 3-5 கரசர்க்கர சாகி நின்றான் . 4-5 சர்க்கிரா 
சன் : சர்க்க ரசன் . 6-7 செம்மான் றனிக்கோ . 11-12 இம்மா நகர்க்கோ . 
( 2 ) 1 ஆதி . 2 மறையும் . 5 மையும் . 6-7 ஏதில் வடல்வீ : ஏ.தம் மிலவீ : 
ஏதி விறல் வீ . 9 மெண்ணில் : மெண்ணி . 9-10 மெண்ணி லாய்வும் . 10 யாப் 
பு (ம் ) 11 நீதி . 12 நெறியும் . 16 பாதி . 19 கேட்கு . [5 ] 2 கலியின் . 
4 முகந்து . 12-13 வேத முறைவேந்தருக் . 15 யாதும் : யாவும் . 18 மவன் 
செய்து . 19 மகிழ்ந்த : முடித்த: சிறந்த , ( ஈ ) சில பிரதிகளில் இப்பாட 
லோடு நகரப்படலம் முடிய , அடுத்த செய்யுளோடு திருவவதாரப் பட 
லம் தொடங்குகிறது . 4 நயம்ப . 8 றருஞ்செல்கதி . 11-12 நோயுற்ற 
தென்னின் . 20 மன்னோ. ( ரு ) சில பிரதிகளில் இச் செய்யுளோடு 
நகரப்படலம் முற்றும் . 5 னன்னூல் : நன்னூல் : நுண்ணூல். 7-8 கடந்தான் 
கலையென்னு . 


41 


6 


4 : 2 


பாலகாண்டம் 


சு . 


ப 


காய்ந்தே கடந்கான் பகைவேலை கருத்து முற்றத் 

172 
கோய்ந்தே கடந்தான் றிருவிற்றொடர் போக பௌவம் . 

வேறு 
வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் 
உள்ளமு மொருவழி யோட நின்றவன் 
தள்ளரும் பெரும்புகழ்த் தசர தப்பெயர் 
வள்ளல் வள் ளுறையயின் மன்னர் மன்னனே . 

173 
நேமிமால் வரை மதி லாக நீள்புறப் 
பாமமா கடல்கிடங் காகப் பன் மணி 
வாமமா ளிகைமலை யாக மன்னற்குப் 
பூமியு மயோத்திமா நகரம் போன்றதே . 

174 
அ . யாவதும் வன்மைநே ரெறிந்து தீட்டலால் 

மேவருங் கையடை வேலுந் தேயுமாற் 
கோவுடை நெடுமணி மகுட கோடியாற் 
சேவடி யடைந்தபொற் கழலுந் தேயுமால் . 

175 
சு . மண்ணிடை யுயிர்தொறும் வளர்ந்து தேய்வின்றித் 

தண்ணிழல் பரப்பவு மிருளைத் தள்ளவும் 
அண்ணறன் குடைமதி யமையு மாதலான் 
விண்ணிடை மதியினை மிகையி தென்பவே . 

176 
க 0 . வயிரவான் பூணணி மடங்கன் மொய்ம்பினான் 

உயிரெலாந் தன்னுயி ரொப்ப வோம்பலாற் 
செயிரிலா வுலகினிற் சென்று நின்றுவாழ் 

உயிரெலா முறைவதோ ருடம்பு மாயினான் . 177 
15 முற்றித். 18 றிருவின்றொடர்ப் : றிருவின்றொடர் : றிருவின் னுயர் : 
றிருவின்டொடர் . ( சு ) சில பிரதிகளில் இங்கே திருவவதாரப்படலம் 
தொடங்குகின்றது . வேறு சிலவற்றில் சு - முதல் கஉ - வரையுள்ளன அரசி 
யற்படலமென்று குறிக்கப்பட்டுள . 4 வேசியர் . 8 நின்றன : நின்றவால் . 
10 பெருங்குணத் . 11 தயர , ( எ ) அ - ன் பின் . 4 நீள்புறம் . 5 பாமமார் . 
12 மன்னர்க்குப் . 14 மயோத்தியும் . 16 போலுமால் : போலுமே . ( அ ) 
1 யாவரும் : எவரும் . ( 1-3 ஆவரும் வன்மைநே ரறிந்து . 2 வன்மநே : வண் 
மைநே . 6 கையிடை : கரத்திடை . 14 யணிந்தபொற் : யடைந்துபொற் . 
16. தேயுமே . ( க) 10 மதிக்குடை . 10-11 குடையத னமையு. 14 மதியினு . 
16 தென்னவே . ( 40 ] 2 பூணினன் . 6 தன துயி . 7 ரொக்க . 14 முறுவதோ , 


42 


திருவவதாரப் படலம் 


43 


கக . 


178 


கஉ , 


குன்றென வுயரிய குவவுத் தோளினான் 
வென்றியந் திகிரிவெம் பரிதி யாமென 
ஒன்றென வுலகிடை யலாவி .மீமிசை 
நின்றுநின் றுயிர்தொறு நெடிது காக்குமே . 
எய்யென வெழுபகை யெங்கு மின்மையான் 
மொய்பொரு தினவுறு முழவுத் தோளினான் 
வையக முழுவதும் வறிஞ னோம்புமோர் 
செய்யெனக் காத்தினி தரசு செய்யுமால் . 

அரசியற்படலம் முற்றும் . 


179 


க . 


ரு . திருவவதாரப் படலம் 
ஆயவ னொருபக லயனை யேநிகர் 
தூயமா முனிவனைத் தொழுது தொல்குலத் 
தாயருந் தந்தையுந் தவமு மன்பினான் 
மேயவான் கடவுளும் பிறவும் வேறு நீ . 

180 
உ . எங்குலத் தலைவர்க ளிரவி தன்னினுத் 

தங்குலம் விளங்குறத் தரணி தாங்கினார் 
மங்குந ரில்லென வரம்பில் வையகம் 
எங்குநின் னருளினா லினிதி னோம்பினேன் .. 

181 
கூ . அறுபதி னாயிர மாண்டு மாண்றே 

உறுபகை யொடுக்கியிவ் வுலகங் காத்துளேன் 
( கக ) 5-6 வென் றிவெந் திகிரியம் . 7 பருதி . 9 ஒன்றிய . 10-11 வுல 
கிசை யுலாவு : வுணரினு முலாவி . 13-14 நின்றுபல் லுயிர்தொறு . ( 52 ) 
2 வெழும்பகை: வெழுவகை. 5 மொய்பொறா: மொய்பெறாத் . 5-6 மொய் 
பெறா தெனவுறு . 11 வறிய . 15 யரசு . 16 செய்கின்றான் . 

( க ) 6-7 முனிவரற் செழுது . 8 தொல்குணத் . 13 மேயவன் . [ 2 ] 
திறைவர்க. 6 விளங்கிடத் : விலங்குறத் : விளக்குறக் . 10 ரிலரென . 11 
வரம்பின் , 13 இங்குசின் . 13-14 இங்குன தருளினா. 16 னோம்பினன் . 
( F ) 2-3 னாயிரத் தாண்டு. 6 யடக்கியிவ். 7-8 வுலகங் காத்தனன் : அலகை 
யோம்பினேன் : வுலக மோம்பினேன் . 


43 


44 


பலகாண்டம் 


182 


183 


பிறிதொரு குறையிலை யெற்பின் வையகம் 
மறு குறு மென்பதோர் மறுக்க முண்டரோ . 
அருந்தவ முனிவரு மந்த ணாளரும் 
வருந்துத லின்றியே வாழ்வின் வைகினார் 
இருந்துய ருழக்குவ ரெற்பி னென்பதோர் 
அருந்துயர் வருத்து மென் னகத்தை யென் றனன் . 
முரசறை செழுங்கடை முத்த மாமுடி 
அரசர்தங் கோமக னனைய கூறலும் 
விரைசெறி கமலமென் பொகுட்டு மேவிய 
வரசரோ ருகன்மகன் மனத்தி னெண்ணினான் . 
அலைகட னடுவணோ ரனந்தன் மீமிசை 
மலையென விழிதுயில் வளரு மாமுகில் 
கொலைதொழி லரக்கர் தங் கொடுமை தீர்ப்பனென் 
றுலைவுறு மமரருக் குரைத்த வாய்மையை . 
சுடுதொழி லரக்கராற் றொலைந்து வானுளோர் 
கடுவமர் களனடி கலந்து கூறலும் 
படுபொரு ளுணர்ந்தவப் பரமன் யாமினி 
அடுகில மென மறுத் தவரொ டேகினான் . 


184 


சா , 


185 


186 


9 இறையொரு . 11 யென்பின் . 13-14 மறுகுவ தென்பதோர் : 
மறுகுவ துண்டெனு: மறுகுவ ளென்பதோர் . 15 மயக்க . ( ச) 1-4 இரு 
தவ முனிவரு மேனை யோர்களும் . 5-6 வருந்துய ரின்றியே . 9 பெருந்துய . 
10 ருழக்குக . 14 வருத்தவென் . ( கு ) 1 முரசெறி: முரசநற் . 3 முற்ற . 
5-7 அரசர்கோன் மகனினைந் தனைய . 9-12 உரைசெறி சராசர மனைத்து 
முந்திய . 11 பொகுட்டின் . 14 ரூகன்றன . 16 லெண்ணினான் . ( சு ) 
3 ரமளி . 12 தீர்ப்பலென் . 16 வாய்மையே . ( எ )6 களனடிக். 10 ளுணர்த் 
தவப் . 12-14 யானினி யடுகில னென மறுத் . 13-14 அடுவதில் லெனமறுத் . 
186 (i) கறைமிடற் றிறைவு ! னுங் கடவு ளோர்களு 

மறைமுதற் கிழவனை வந்து நண்ணலு 
முறைமையிற் கடன் முறை முற்றி முண்டகத் 

திறைவனு மவருட னினிதி னேகினான் . 
இச்செய்யுளுள்ள கோர் பிரதியில் அ , க - ம் செய்யுட்கள் தள்ளத் தக்கன 
வென்று குறிக்கப்பெற்றுள்ளன . 2 றண்ணலுங் . 8 நண்ணினார் . 11 முடித்து . 
14-15 மவரொடு மினிதி . 16 ருந்தனன் . 


திருவவதாரப் படலம் 


45 


கூ . 


வடவரைக் குடுமியி னடுவண் மாசறு 
சுடர்மணி மண்டபந் துன்னி நான்முகக் 
கடவுளை யடிதொழு தமரர் கண்டகர் 
இடிநிகர் வினையம தியம்பி னசரோ . 

18 / 
பாகசா தனன் றனைப் பாசத் தார்த்தடல் 
மேகநா தன்புகுந் திலங்கை மேயநாட் 
போகமா மலருறை புனிதன் மீட்டமை 
தோகைபா கற்குறச் சொல்லி னானரோ , 

188 
க 0 . இருபது கரந்தலை யீரைந் தென்னுமத் 

திருவிலி வலிக்கொரு செயலின் றெங்களாற் 
கருமுகி லெனவளர் கருணை யங்கடல் 

பொருதிடர் தணிக்கினுண் டெனும்பு ணர்ப்பினார் . 189 
[ அ ] 3 னடுவுண் . 11 தமர . 13 இடனிகழ் : இடர்நிகழ் . 16 னான 
ரோ . ( க ) எ - ன் பின் . 8 மேவுநாட் : யேகுநாட் : மேவினான் . 11-16 
புனித வொல்லையின் ஏகிநீ மீட்டமை யியம்ப வேண்டுமோ . 12 மீண்டமை . 
16 னாரோ . ( 50 ) 14-15 தணிக்குவ னெனும்பு . 16 ணர்ப்பினால் : ணர்ப் 
பினான் . 
188 (i) என்றவ ரினிமைக ளியம்பி யெங்கணுங் 

கன்றிய நிருதரை யழித்துக் காத்தியேல் 
ஒன்றிய வுலகமு முயிர்கள் யாவையும் 

இன்று நீ படைத்தியென் றியம்பினாரோ . 
187 - ன் பின் . 1-3 என்றினை யனபல வியம்பி . 6 வரக்கரை . 10-11 
வுயிர்களு முலகி , 15-16 றிசைத்துப் பின்னரும் . 
189 (i) காத்தியே யென்றெமைக் காக்க லார் தமை 

யேத்தியே யிளைத்தன மெண்ணி னான் மறைப் 
பாத்தியே பாற்கடற் பள்ளி மேவிய 

மூர்த்தியே முதலவ முகிலின் மேனியாய் . 
191 -ன் பின். 7 மெழிலி . 7-8 மெழுக நான் மறைப் . 14-16 முகினிற 
முதல்வ னேயென , 
189 ( i) காத்தி யேயென் றெமைக்காக்க லார்தமை 

யேத்தி யேயிளைத் தோமெழு நான்மறைப் 
பாத்தி யே திருப் பாற்கடன் மேவிய 

மூர்த்தி யேமுதல் வாமுகின் மேனியாய் . 
7 தோமெழில் . 


45 


46 


பாலகாண்டம் 


கக . திரைகெழு பயோததித் துயிலுந் தெய்வவான் 

மரகத மலையினை வழுத்தி நெஞ்சினாற் 
கரகம லங்குவித் திருந்த காலையிற் 
பரகதி யுணர்ந்தவர்க் குதவும் பண்ணவன் . 

190 
க 2 . கருமுகி முமரைக் காடு பூத்தும் 

டிருசுட ரிருபுறத் தேந்தி பேடவிழ் 
திருவொடும் பொயேவோர் செம்பொற் குன்றின்மேல் 
வருவபோற் கலுழன் மேல் வந்து தோன்றினான் . 

191 
கங . எழுந்தனர் கறைமிடற் றிறையுந் தாமரைச் 

செழுந்தவி சுகந்தவத் தேவுஞ் சென்றெதிர் 
விழுந்தவ ரடிமிசை விண்ணு ளோரொடுந் 

தொழுந்தொறுந் கொழுந்தொறுங் களிது ளங்குவார் . 192 
கச , ஆடினர் பாடின ரங்கு மிங்குமாய் 

ஓடின ருவகைமா நறவுண் டேடோர்கிலார் 
வீடின ரரக்கரென் றுவக்கும் விம்மலாற் 
சூடினர் முறைமுறை துளவத் தாண்மலர் . 

193 
கரு . பொன் வரை பிழிவதோர் புயலின் பொற்புற 

என்னையா ளுடையவன் றோணின் றெம்பிரான் 
சென்னிவான் றடவுமண் டபத்திற் சேர்ந்தரி 

துன்னுபொற் பீடமேற் பொலிந்து தோன்றினான் . 194 
கசு . விதியொடு முனிவரும் விண்ணு ளோர்களும் 

மதிவளர் சடைமுடி மழுவ லாளனும் 
அதிசய முடனுவந் தயலி ருந்துழிக் 
கொதிகொள்வே லாக்கர் தங் கொடுமை கூறினார் . 

195 
[ கக ) 7-8 வழுத்து நெஞ்சினார் . 8 நெஞ்சுறத் . 11 திருக்குங் . 15 
குதவு : குணரும் . [ கஉ ) 8 யேந்திய : யேந்தலர்த் : யேடலர்த் . 12 குன் 
றிலே : குன்றின் மீ . 14 கருடன் மேல் . ( கங ) 1 எழுந்தனன் : எழுந் திலன் . 
2-3 கடவுளர்க் கிறையும். 2-4 கடகளிற் றிறையு மேடவிழ் . 3 றிறைவன் . 
3-4 றிறையு மேடவிழ் . 6 சிருந்தவத்: சுவந்தவத் . 10 னவனடி : ன டிமிசை . 
12 ளோரெலாங் : ளோர்களும் . 15-16 களிது லங்குவார் : களிது டங்குவார் . 
( கச ) 4 மிங்குமா . 6 ருவகையா . 10 னரக்கனென் . 12 விம்மலார் . 
14 வானவர் , 15 துளபத்: துளலம் . ( கரு ) 1 பொன்மலை . 2 யழிவதோர் . 
3-4 புயற்புள் ளின்புறம் . 7 சொழரின் , 10-11 நடவு மண்டபத்துச். ( கசு ) 
5 மதிதரு : மதிதவழ் : மதிவரு . 12 ருந்தனர் : ருந்துழீஇக் 16 கூறுவார் . 


46 


திருவவதாரப் படலம் 


47 


ணுமே 


கள . ஐயிரு தலையினோ ன னுச ராதியா 

மெய்வலி யரக்கரால் விண்ணு மண் 
செய்தவ மிழந்தன திருவி யைக 
உய்திற மில்லையென் றுயிர்ப்பு வீங்கினார் . 

196 
கஅ . எங்கணீள் வரங்களா லரக்க ரென்றுளார் 

பொங்குமூ வுலகையும் புடைத்த ழித்தனர் 
செங்கணா யகவினித் தீர்த்தி யில்லையேல் 
நுங்குவ ருலகெலா நொடியி னென்றனர் . 

197 
ககூ . என் றன ரிடருழந் திறைஞ்சி யேத்தலும் 

மன் றலந் துளவினான் வருந்தல் வஞ்சகர் 
தந்தலை யறுத்திடர் தணிப்பன் மாணிக் 
கொன்றுநீர் கேண்மினென் றுணர்த்தன் மேயினான் . 

198 
20. வானுளோ ரனைவரும் வான ரங்களாய்க் 

கானினும் வரையினுங் கடி,தடத்தினுஞ் 
சேனையோ டவதரித் திடுமின் சென்றென. 
ஆனன மலர்ந்தன னருளி னாழியான் . 

199 
உக . மசரத மனையவர் வரமும் வாழ்வுமோர் 
நிசரத க 

கணைகளா னீறு செய்யயாம் 
ரத துரகமாக் கடல்கொள் காவலன் 
தசரதன் மதலையாய் வருதுந் தாரணி . 

200 
( கஎ ) 3 னனிச , 4 னாதியாம் : ராதியோர் . 8 மண்ணுமேற் : மண்ணு 
மோர் . 10 மழிந்தது: மிழந்தது : மிழந்தனம். ( கஅ ) 5 பொங்கிமூ. 8 ழித்து 
ளார் . 10 வதுவினித் : யக விது. 11-12 தீர்த்த வில்லையேல் . 12 யில்லையே . 
14 ருவகையோர் . 15-16 நொடிதி னென்றனன் . 15 நொடிப்பி . 16 லென் 
றனர் . ( ககூ) 1-3 என்றபி னமரர்களிரை 

றைஞ்சி . 5 மன்றலர் . 8-9 வஞ்சகன் 
தன்றலை . 11 தவிர்ப்பன் . 14-15 கேண்மென வுணர்த்தன் : கேண்மென 
வுரைத்தன் . ( 20 ) 6 மலையினும் . 7 கடித்த . (உக ) 1 மயாத . 3 வாழும். 5 நிய 
ரத . 8 செய்யவாம் . 9 கயாத . 10 துாகமாட் . 13 தய - தன் . 15 வருவன் . 
196 (i) வானவடாவ்வுரை வழங்க மாமதித் 

தேனுறு மிதழியந் தெரியல் வேணியான் 
ஆனவர் தமைக்கா மமைத்தங் கையனைத் 

தான்முக நோக்கியே சாற்றன் மேயினான் . 
2 ரம்முறை. 


கசர 


47 


48. 


பாலகாண்டம் 


. 


உஉ . வளையொடு திகிரியும் வடவை தீய்தர 

விளை தரு கடுவுடை விரிகொள் பாயலும் 
இளையர்க ளெனவடி பரவ வேகிநாம் 
வளைமதி லயோத்தியில் வருது மென்றனன் . 

2011 
உங . என் றவ னுரைத்தபோ தெழுந்து துள்ளினார் 

நன்றிகொண் மங்கல நாதம் பாடினார் 
மன்றலஞ் செழுந்துள வணியு மாயனார் 

202 
இன்றெமை யளித்தன ரென்னு மேம்பலால் . 

வேறு 
உச . போயதெம் பொரும லென்னா விந்திர னுவகை பூத்தான் 

தூயமா மலரு ளோனுஞ் சுடர்மதி சூடி னோனுஞ் 
சேயுயர் விசும்பி னோருந் தீர்ந்ததெஞ் சிறுமை யென்றார் 
மாயிரு ஞால முண்டோன் கலுழன்மேற் சரணம் வைத்தான் . 
என்னையா ளுடைய வையன் கலுழன்மே லெழுந்து போய 
பின்னர்வா னவரை நோக்கிப் பிதாமகன் பேசு கின்றான் 
முன்னரே யெண்கின் வேந்தன் யானென முடுகி னான் மற் 
றன்ன வா றெவரு நீர்போ யவதரித் திடுமி னென்றான் . 204 
தருவுடைக் கடவுள் வேந்தன் சாற்றுவா னெனது கூறு 
மருவலர்க் கசனி யன்ன வாலியு மகனு மென்ன 
இரவிமற் றெனது கூறங் கவற்கிளை யவனென் றோத 
அரியுமற் றெனது கூறு நீலனென் றறைந் திட் டானால் . 205 

[cs ] 4 தீர்தா : தீதர . 3-4 வடவைத் தீரிகர் : வடவைத் தீதர : 
வடவைத் தீயென: வடவைத் தீத்தரு : வடவைத் தீத்தர . 9 இளைஞர்க : 
9-10 இளையவ ரெனவடி . 12 வேகியாம் : வெய்தியாம் : வெய்திநாம் : வேகி 
னாம் . ( உங ] 7 நாமம் . 9 மன்றலர் : மன்றலார் . 9-11 மன்றலந் துளவினா 
னணியு . 9-11 மன் றலந் துளவணி யணியு . 12 மாயவன் : மார்பினார் . 15 
னென்னு . ( உச) 7 தூயமான் . 10-12 (ந் ) துறவுறை முனிவர் தாமும் . 
13 சேயிரு . 14-15 விசும்புளோருக் . 16 தீந்ததெஞ். 21 முண்டான் , 
22 கருடன் மேற் . ( உடு ) 4-5 கலுழன் மீ தெழுந்து . 7 பின்னைவா . 
13 முன்னமே . 17-18 மொழிகின் றான்மற். 18 னேன்மற் . 19-20 றன்னவ 
ரெவரு . ( உசு ) 1 தருபுடை : திருவுடை . 2 கடல்கொள் . 2-3 கடவு ளோ 
னுஞ். 4 செப்புவா. 9 யென்ன . 12 முன்ன : மென்றான் , 13-18 இரவிசுக் 
கிரீவன் யானே யென்றெதிர் நின்றே வோத . 15 கூறாங் . 15-16 கூறிக் 
கிவற்கிளை : கூறு மவற்கிளை . 17 யானென் : யோனென் . 19 எரியுமற். 
21 கூறும் . 


உசர் . 


48 


திருவவதாரப் படலம் 


491 


உஎ . வாயுமற் றெனது கூறு மாருதி யெனலு மற்றோர் 

காயுமர்க் கடங்க ளாகிக் காசினி யதனின் மீது 
போயிடத் துணிந்தோ மென்றார் புராரிமற் றியானே வாத 

சேயெனப்புகன்றான் மற்றைத் திசையுளோர்க் கவதியுண்டோ . 
உஅ . அருடரு கமலக் கண்ணன 

ருண்முறை யலரு ளோனும் 
இருடரு மிடற்றி னோனு மமரரு மினைய ராகி 
மருடரு வன 

த்தின் மண்ணின் வானர ராகி வந்தார் 
பொருடரு மெவருந் தத்த முறைவிடஞ் சென்று புக்கார் . 207 
உஈ . ஈதுமுன் னிகழ்ந்த வண்ண மெனமுனி யிதயத் தெண்ணி 

மாதிரம் பொருத திண்டோண் மன்ன நீ வருந்த லேழேழ் 
பூதல முழுதுந் தாங்கும் புதல்வரை யளிக்கும் வேள்வி 

தீதற முயலி னைய சிந்தைநோய் தீரு மென்றான் . 208 
கூ .0 . என்னமா முனிவன் கூற வெழுந்துபே ருவகை பொங்க 

மன்னவர் மன்ன னந்த மாமுனி சரணஞ் சூடி 
உன்னையே புகல்புக் கேனுக் குறுகண்வந் தடைவ துண்டோ 

அன்னதற் கடியேன் செய்யும் பணியினி தளித்தி யென்றான் . 
ஙக . மாசறு சுரர்களோடு மற்றுளோர் தமையு மீன்ற 

காசிப னருளு மைந்தன் விபாண்டகன் கங்கை சூடும் 

( உள ) 5 யென்ன . 7 காயுமர். 12 மீதே . 14 துணிது . 16-18 புர 
மெரித் தவன்றான் காற்றின் . 16-17 புராரியு மியானே . 17 றியானும். 
18-22 யார்க்குக் தாயென வருள் வெனென்றான் சார்ந்துளோர்க் . 21 மற்றத். 
22 திசையிலோர்க். ( உ.அ ) 1 அருட்பெறு . 4-6 னரனுறை முறையிலா ரும் . 
5. மலரு . 7 இருட்டரு. 8 மளைமேலானு. 10-11 மினையரு மனைய . 11 
மெனைய . 13 மமருட்டரு. 

14 மனத்தின் . 15 மண்ணில் . 17 மாகி . 19 
பொருட்ட ரூ . 20 மிருவர் : மவர்கள் : மிவர்கள் : மிறைவர் : மியாருக் : மி ருந் : 
முருர். 21 தந்த . ( உக ) 8 பொருதும்: பொருந்து . 14-15 முழுதுங் காக் 
கும் : முழுது மாளும் . 20 முயற்றி . 21 லையா : லுன்றன் . 23 தீர்து . [ko] 
2. வசிட்டன் . 4 வெழுந்தபே. 4-5 வெழுபெரு முவகை . 6 பொங்கி : யெய்தி. 
( ன்) மிக்க. 14-16 புகலப் புக்கே னுறுகண்வர் . 16-17 குறு துய ரடைவ . 
16-18 கிதின் வரு முறுதி யுண்டோ. 17 தடைந்த : துறு . 19 இன்னதற் . 
22 பணியினை : பணிவிடை . 22-23 பணியென்கொ லளித்தி. 23 யளித்தி: 
யமைத்தி : யருடி , 23-24 யருளு கென்றான் : தியம்பு கென்றான் . (ஙக ) 
2-3 சாரி னோ : சூரி னோக . 10 விபண்டகன் : விபாண்டுகன் . 


49 


7 


50 


பாலகாண்டம் 


ஈசனும் புகழ்தற் கொத்தோ னிருங்கலை பிறவு மெண்ணிற் 

நேசுடைத் தந்தை யொப்பான் றிருவருள் புனைந்த மைந்தன் . 
கூஉ . வருகலை பிறவு நீதி மனுநெறி வரம்பும் வாய்மை 

தருகலை மறையு மெண்ணிற் சதுமுகற் குவமை சான்றோன் 
திருகலை யுடைய விந்தச் செகத்துளோர் தன்மை தேரா 

211 
ஒருகலை முகச்சி ருங்க வுயர் தவன் வருதல் வேண்டும் . 
ங ங . பாந்தளின் மகுட கோடி பரித்தபா ரதனின் வைகும் 

மாந்தர்கள் விலங்கென் றுன்னு மனத்தன் மா தவத்த னெண்ணிற் 
பூந்தவி சுகந்து ளோனும் புராரியும் புகழ்தற் கொத்த 

சாந்தனால் வேள்வி முற்றிற் றனயர்க ளுளரா மென்றான் . 212 
கூச . ஆங்குரை யினைய கூறு மருந்தவர்க் கரசன் செய்ய 

பூங்கழ றொழுது வாழ்த்திப் பூதல மன்னர் மன்னன் 
தீங்கறு குணத்தான் மிக்க செழுந்தவன் யாண்டை யுள்ளான் 
ஈங்குபான் புரியுந் தன்மை யருளுதி யிறைவ வென்றான் . 213 

வேறு 
கூடு . புத்தான கொடுவினையோ டருந்துயரம் போயொளிப்பப் 

புவனந் தாங்குஞ் 
சத்தான குணமுடையோன் றயையினொடு தண்ணளியின் 

சாலை போல்வான் 
எத்தானும் வெலற்கரியான் மனுகுலத்தே வந்துதித்தோ 

னிலங்கு மௌலி 
உத்தான பாதனரு ளுரோமபத னென்றுளனிவ் 
வுலகை யாள்வான் . 

214 
14 புகழற் . 17 பலவு . 18 மெண்ணித். 23 பெற்ற. ( ங .. ) 5 யாவும் : 
வரம்பில் : வாய்ப்பு : மரபு ( ம்) : வரவும் . 8 பிறவு . 

20-21 முகத்துச் 
சிங்க : முகத்துச் சிருங்க . 20-22 முகத்துச் சிங்கத் துயர் தவன் . ( ஙங ] 
4-5 பரித்தபார் தன்னில் . 5 ரிதனின் . 7 மாந்தரை . 9-12 றுன்னா மனத் 
தமர் தவத்தென் றெண்ணிப் : 11 தவத்தி . 11-12 தவத்தி னெண்ணிப் : 
தவத்த னெண்ணிப் : தவத்தை யெண்ணிற். 14 சிருந்து : சுவந்து . 22 றனை 
யர்க . 24 மன்றே . ( ஙச ) 1-2 ஆங்கவனனைய : ஆங்கவனினைய . 2 யனைய . 
4-5 மருந்தவத்தரசன் : மருந்தவ வசிட்டன் . 18 யுள்ளோன் . 20 கொண 
ருந் . 22 யியம்புதி . 22-24 யியம்புதி விரைவினென்றான் . 24 னென்றான் . 
(கூடு ) 1 புத்தாய. 3 டிருந் துயரம் . 4 போயொழியப் . 7 சத்தாய . 9 றயாவி 
னொரு : றயாவோடு( ந் ) . 13 எத்தாலும் . 14 விலக்கரியான் . 16 வந்துதித்தா . 
17னிலகு . 18 மோலி . 21 ளோமபத : ளுரோபபத . 24 யாள்வோன் . 


50 


திருவவதாரப் படலம் 


51 


கூசு . அன்னவன்றான் புரந்தளிக்குந் திருநாட்டு நெடுங்கால 

மளவ தாக 
மின்னியெழு முகிலின்றி வெந்துயரம் பெருகுதலும் 

வேத நன்னூல் 
மன்னுமுனி வரையழைத்து மாதானங் கொடுத்தலும் வான் 

வழங்கா தாகப் 
பின்னுமறை யவர்க்கேட்பக் கலைக்கோட்டு முனிவரின் வான் 
பிலிற்று மென்றார் . 

215 
ங எ . ஓதநெடுங் கடலாடை யுலகினில்வாழ் மனிதர் விலங் 

கெனவே யுன்னுங் 
கோதில்குணத் தருந் தவனைக் கொணரும்வகை யாவதெனக் 

குணிக்கும் வேலைச் 
சோதிநுதற் கருநெடுங்கட் வேரிதழ்வாய்த் தாளக்கைத் 

துணைமென் கொங்கை 
மாதரெழுந் தியாமேகி யருந் தவனைக் கொணர்து மென 
வணக்கஞ் செய்தார் . 

216 
கூஅ . ஆங்கவாம் மொழியுரைப்ப வரசன் மகிழ்ந் தவர்க்கணி தூ 

சாதி யாய 
பாங்குளமற் றவையளித்துப் பனிப்பிறையைப் பழித்தநுதற் 

பாணைத்த வேய்த்தோள் 
ஏங்குமிடைத் தடித்தமுலை யிருண்டகுழன் மருண்டவிழி 

யிலவச் செவ்வாய்ப் 
பூங்கொடியீ ரேகுமெனத் தொழுதிறைஞ்சி யிர தமிசைப் 
போயி னாரால் . 

217 
( ஙசு ) 2 புரிந்தளிக்கும். 3 திருநாட்டுள் : திருநாட்டில். 5 வளவ : 
மழல . 8 புயலின்றி . 10 பருகுதலும் : மேலிடலும் , 11-12 வேந்தனன் 
னூல் . 12 நீதி . 15 மாதனங்: வரதானங் . 16 கொடுத்தும்வான் : கொடுக்கி 
னும்வான் : வழங்கலும்வான் . 18 தாகிப் . 19-20 பின்னு முனிவரர்க் கேட் 
பக் : பின்னு முனிவரற் கேட்பக் : பின்னு முனிவரைக் கேட்பக் . 20 யவர்க் 
கேட்கக் : யவர் கேட்பக்: யவற்கேட்பக் . 22 முனிவரில் வான் , 24 மென் 
றான் . ( ஈ.எ ) 2 கடல் சூழ்ந்த . 6 யெண்ணுங் . 9 கொணரும்நெறி . 10 யெங் 
நனெனக் . 11 குனிக்கும் : கூறும் : குறிக்கும் . 13 சோதி முகக் . 14 கருங் 
கயற்கட் . 20 தியாமெய்தி . (ஙசு ) 1 ஆங்கவர் தம் . 3 வரசன்மொழிந். 
6 யாகப் . 7-8 பாங்குடன் மற்றவை யருளிப் : பாங்குடன் மற்றவர்க்களித் 
துப். 8 றவர்க்கருளிப் : றவர்க்களித்துப்: றவையருளிப் . 13-14 ஏங்குமுலை 
துடிக்குமிடை . 14 தடிக்குமுலை . 24 னாரே : னார்கள் . 


51 


52 


பாலகாண்டம் 


வேறு 


கூக . 


ஓசனை பலகடந் தினியொ ரோசனை 
ஏசறு தவனுறை யிடம தென் றுழிப் 
பாசிழை மடந்தையர் பன்ன சாலைசெய் 
தாசறு மருந்தவத் தவரின் வைகினார் . 

218 ) 
( ) . அருந்தவன் றந்தையை யற்ற நோக்கியே 

கருந்தடங் கண்ணியர் கலைவ லாளனிற் 
பொருந்தினர் பொருந்துபு விலங்கெனாப்புரிந் 
திருந்தவ ரிவரென வினைய செய்தனன் . 

219 
சக . அருக்கிய முதலினோ டாச னங்கொடுத் 

திருக்கென விருந்தபி னினிய கூறலு 
முருக்கிதழ் மடந்தையர் முனிவ னைத்தொழாப் 

பொருக்கென வெழுந்துபோய்ப் புரையுட் புக்கனர் . 220 
ச 2 .. திருந்திழை யவர்சில தினங்க டீர்ந்துழி 

மருந்தினு மினியன வருக்கை வாழைமாத் 
கருங்கனி பலவொடு 

தாழை யின் கனி 
அருந்தவ வருந்தென வருந்தி னானரோ . 

221 
இன்னன பலபக லிறந்த பின் றிரு 
நன்னுதன் மடந்தையர் நவையின் மாதவன் 


சங . 


(ஙக) 1 யோசனை . 6 தவனுடை . 6-7 தவனுறு மிடம் : மாதகனிடம . 
7 யிடமி . 8 தென் றுழீ இப் : தென்றிழீ இப் . ( ச 0 ) 1-2 அருந்தவ னகன் 
றதை . 2 றகைமையை . 2-3 றன்னையே யார : றனைவரும் மற்ற . 3 யறத்தின் . 
4 நோக்கிய . 10 பொருந்தவும் : பொருந்துவ : பொருந்துழி . 11-12 விலங் 
கினாற்புரிந் . 12 னாப்பரிந்: னப்புரிந் : னாப்புகுந் . 14 ரிவரெனா. 16 செய்த 
னர் . ( சக ) 2-3 முதலிய வாச . 6 விருத்தின : லிருந்து பின் . 8 கூறியம் : 
கூறிய . 12 னைத்தொழப். 14 வெழுந்துதம் : விரிந்து போய்ப் . 14-15 
வெழுந்துதம் முறையுட் : வெழுந்துதம் புரையிற்: வெழுந்துபோ யுறையுள் . 
15 புரையுள் : புரையிற் . ( சஉ ) 2 யவர் பல . 4 டந்துழி : டீர்ந் துழீஇ . 
8 வான்முதல் , 9-10 தருந் தருங் கனியொடு : தருந் தருக்கனியொடு : தரும் 
பல கனியொடு : தரும்பெருங் கனியொடு . 10 யொபெல : யதனொடு . 12 
யின்பலம் . 15-16 வருத்தி னாரோ: வருளினாரோ. 15 வருளி . [ Ps ). 
1 இன்னணம் . 2 பல்பக : பற்பக . 3 லிருந்த . 


5.2 


திருவவதாரப் படலம் 


53 


றன்னையெம் மிடத்தினுஞ் சார்தல் வேண்டுமென் 
றன்னவர் தொழுதலு மவரொ டேகினான் . 

222 
சச . விம்முறு முவகையர் வியந்த நெஞ்சினர் 

அம்மவி திதுவென வகலு நீணெறிச் 
செம்மையின் முனிவரன் றொடரச் சென்றனர் 
தம்மன மென மருட் டைய லார்களே . 

223 
வளநகர் முனிவரன் வருமுன் வானவன் 
களன மர் கடுவெனக் கருகி வான்முகில் 
சளசள வென மழைத் தாரை கான்றன 
குளனொடு நதிகடங் குறைக டீரவே . 

224 
ஈ , பெரும்புன ன திகளுக் குளனும் பெட்புறக் 

கரும்பொடு செந்நெலுங் கவின் கொண் டோங்கிட 
இரும்புயல் ககனமீ திடைவி டாதெழுந் 

தரும்புனல் சொரிந்தபோ தரசு ணர்ந்தனன் . 225 
எ . காமமும் வெகுளியுங் களிப்புங் கைத்தெழு 

கோமுனி யிவணடை தனன் கொல் கொவ்வைவாய்த் 
தாமரை மலர்முகத் தரள வாணகைத் 

தூமமென் குழலியர் புணர்த்த சூழ்ச்சியால் . 226 
அ . என்றெழுந் தருமறை முனிவர் யாரொடுஞ் 

சென்றிரண் டியோசனை சேனை சூழ்தர 
மன்றலங் கோதையர் நடுவண் மா தவக் 

குன் றினை யெதிர்ந்தனன் குவவுத் தோளினான் . 227 
10 மிடத்திலுஞ். 11 சாரல் . 13-14 றன்னவற் றொழுதலு . 13-15 
மன்னவ ரடிதொழ வவரொ . 16 டேகென்றான் . ( சச ) 2 முவகையால் . 
2-3 முவகையால் வீந்த . 5-6 அம்மவிவ் விதுவென . 5 அம்மவீ. 6 தெது 
வென . 9 செம்மைசேர் : செம்மைய : செம்மையன் . ( சரு ) 1 வளர் நகர் . 3 
வரமுன் . 8 வான்மிசை (ச் ) 10 வெனுமழைத் . 14 நதிதடங் : நெடுந்தி : நதி 
களுங் . 15-16 குறைவு தீரவே . 16 டீர்ந்தவே ; டீர் தர . ( சசு ) 2 நதிகளுங் . 
6 சென்னலும் . 9 இரும்புனல். 14-15 சொரிதர வரசு . ( சஎ ) 4 கைத் 
தெழுங் : கைதொழு : கைத்தவக் . 6-8 யடைந்தனன் கொல்வைச் செவ்வை 
வாய்த் . 8 கோவை வாய்த் . 13 தூ மமுண் . 15 புரிந்த : புனைந்த : கொணர்ந்த . 
புணர்ந்த . ( சஅ ) 6 டோசனை : 9 நன்றலங் . 10 குழலியர் . 11 நடுவுண். 

53 


54 


பாலகாண்டம் 


சக . 


ருக . 


வீழ்ந்தன னடிமிசை விழிக ணீர் தர 
வாழ்ந்தன னினியென மகிழுஞ் சிந்தையான் 
தாழ்ந்தெழு மாதரார் தம்மை நோக்கிநீர் 

போழ்ந்தனி ரென திடர் புணர்ப்பினா லென்றான் . 228 
60. அரசனு முனிவரு மமைந்த வாயிடை 

வரமுனி வஞ்சமென் றுணர்ந்த மாலைவாய் 
வெருவினர் விண்ணவர் வேந்தன் வேண்டலாற் 
கரையெறி யாதலை கடலும் போன் றனன் . 

229 
வள்ளுறு வயிரவாண் மன்னன் பன் முறை 
எள் 

ள்ளரு முனிவனை யிறைஞ்சி யாரினுந் 
தள்ள ளருந் துயரமுஞ் சமைவுஞ் சாற்றலும் 

உள்ளுறு வெகுளிபோ யொளித்த தா மரோ . 230 
(டூஉ . அருள்சுரந் தரசனுக் காசி யுங்கொடுத் 

துருடருந் தேரின்மீ தொல்லை யேறினன் 
பொருடரு முனிவருந் தொடரப் போயினான் 
மருளொழி யுணர்வுடை வரத மாதவன் . 

231 
அடைந்தனன் வளநக ரலங்க ரித்தெதிர் 
மிடைந் திட முனியொடும் வேந்தன் கோயில்புக் 
கொடுங்கலில் பொற்குழாத் துறையு ளெய்தியோர் 

மடங்கலா சனத்தின் மேல் முனியை வைத்தனன் , 232 
( ச 

சக ) 4 ணீர்வர : ணீர்வி 6 னியானென: மினியென . 15-16 ( ப் ) 
புணர்ப்பை யென்றனஎன் . [ 10 ] 1 அரசரு . 3 மடைந்த. 5 வரன் முனி ; 
வருமுனி . 8 வேலைவாய் . 12 கரையறி . 13-14 கரைகட வாவலை . 14 
யலர் தலைக் . 16 போன்றதே . ( ருக * ] 1 வள்ளுறை . 4 வான் முறை . 6-7 
மொழிகளு மியம்பி . 8 யாவருந் . 13 உள்ளுற : உள்ளரும் ; உள்ளுறும் : உள் 
ளுறை . 16 வாமரோ. ( BA ) 5 துருடரு . 6-7 தேரின்மே லொல்லை . 8 யேறி 
நற் : யேகினன் : யேறியே . 9 பொருவரு. 11-12 தொடர்ந்து போயினார் . 
12 போயினன் . 13 மருமொழி . ( ருகூ) 2 வளர்நக . 14 சனத்திடை : தனத் 
திடை : சனத்திலம் : சனத்தினில் . 
232 (i ) வைத்தபின் மா மறை மகிழ மாதவர் 

சித்தம தோங்கிடத் தேவர் செய்தன 
புத்தியின் சாந்தையைப் புகன்று நல்கினான் 

வித்தக மாமுனி விருப்ப மெய்தவே . 
8 செய்கையைப். 10 காந்தையைப் : சிந்தையைப் . 14 முனிவனும். - 


(நிங . 


ழ . 


54 


திருவவதாரப் படலம் 


55 


நிச . அருக்கிய முதலிய கடன்க ளாற்றிவே 

றுரைக்குவ திலதென வுவந்து கானருள் 
முருக்கிதழிள முலை முகநல் வாடனை 

இருக்கொடு விதிமுறை யினி தி னீந்தனன் . 233 
(நிரு . வறுமைதோய் தணிதர வான்வ ழங்கவே 

உறுதுயர் தவிர்ந்ததவ் வுலகும் வேந்தருள் 
செறிகுழல் போற்றிடத் திருந்து மா தவத் 
தறிஞனாண் டிருக்குக னரச வென்றனன் . 

234 
வேறு 
நசு , என்றலுமே முனிவரன்ற னடியிறைஞ்சி யீண்டேகிக் 

கொணர்வ னென்னாத் 
துன்றுகழன் முடிவேந்த ரடிபோற்றச் சுமந்திரனே 

முதல்வ ராய 
வன் றிறல்சே ரமைச்சர்தொழ மா மணித்தே ரேறுதலும் 

வானோர் வாழ்த்தி 
இன்றெமது வினை முடிந்த தெனச்சொரிந்தார் மலர்மாரி 
யிடைவி டாமல் . 

235 
நஎ . காகளமும் பல்லியமுங் கனைகடலின் மேன்முழங்கக் 

கானம் பாட 
மாகதர்க ளருமறை நூல் வேதியர்கள் வாழ்த்தெடுப்ப 

மதுரச் செவ்வாய்த் 
தோகையர்பல் லாண்டிசைப்பக் கடற்றானை புடைசூழச் 

ரோ னென்ன 
ஏகியரு நெறிநீங்கி யுரோமபதன் றிருநாட்டை 
யெதிர்ந்தா னன்றே . 

236 
( ருச) 6 திலவென : தில்லென . 9-10 முருக்கிதழ்ச் சாந்தையா: முருக் 
கிதழ் மடந்தையா. 10-11 (ழ் ) முழுமதி முகா . 12 சாந்தையை . 13 இருக் 
கொடும் . (குரு ) 1-2 வறுமைநோ யழிதா. 2 நலிதா . 6 தணிந்ததில் : தவிர்ந் 
திவ் : தணிந்ததல் : தணித்ததல் : தணிந்தன . 7 உலகம் . 9 செறிகழல் . 
13 தறிஞனுண் . 14 டிருக்குவ : டிருந்தன. ( டுசு ) 2 முனிவன்ற . 4.வீண் 
டெய்திக் . 6 னென்னத். 7 துன்றுமணி: துன்றுகுழல் . 7-9 துன்றுகழ 
லடிலேந்தர் . முடிபோற்றச் . 11-12 முதலா வுள்ள . 14 ரமைச்சரொடு . 19 
இன்றெனது. 20-21 வினைமுடித்தேமெனச் சொரிந்தார் . ( நிஎ ) 3-4.கனை 
கடலா மெனமுழங்கக். 3 கருங்கடலின் . 4 மிகமுழ்ங்கக் . 9 வேதியரும் . 
17 கதிரோ . 19-20 ஏகியருந் தரொடும்போ. 20 நெறிநீங்கா: நெறி 
நீந்தி : 23 யுற்றா: யடைந்தா . 23-24 யடைந்தா ரன்றே . 24 னென்றே . 


சுட 


55 


56 


பாலகாண்டம் 


எ 


நிஅ . கொழுந்தோடிப் படர்கீர்த்திக் கோவேந்த னடைந்தமைசென் 

சொற்றர் கூறக் 
கழுந்தோடும் வரிசிலைக்கைக் கடற்றானை புடைசூழக் 

கழற்கால் வேந்தன் 
செழுந்தோடும் பல்கலனும் வில்வீச மாகதர்க 

டிரண்டு வாழ்த்த 
எழுந்தோடு முவகையுடன் யோசனைசென் றனனரசை 
யெதிர்கோ ளெண்ணி . 

237 
ருகூ எதிர்கொள்வான் வருகின்ற வய வேந்தன் றனைக்கண்ணுற் 

றெழிலி நாண 
அதிர்கின்ற பொலந்தேர்நின் றரசர்பிரா னிழிந்துழிச்சென் 

நடியின் வீழ 
முதிர்கின்ற பெருங்காத றழைத்தோங்க வெடுத்திறுக 

முயங்க லோடும் 
கதிர் கொண்ட சுடர்வேலோன் றனைநோக்கி யிவையுரைத்தான் 
களிப்பின் மிக்கான் . 

238 


சு 0 . யான் செய்த மா தவமோ விவ்வுலகஞ் செய்தவமோ 

யாதோ விங்கன் 
வான் செய்த சுடர்வேலா யடைடந்ததென மன மகிழா 

மணித்தே ரேற்றித் 
தேன் செய்த தார் மவுலித் தேர்வேந்தைச் செழுநகரிற் 

கொணர்ந்தான் றெவ்வர் 
ஊன் செய்த சுடர்வடிவே லூசோமபத னென வுரைக்கு 

முரவுக் கோளான் . 


239 


( ருஅ ) 4 ரடைந்தமைசென் . 7 கழுந்தோடு . 8 வரிச்சிலைக்கைக் . 
15 வெயில் வீச . 18 பாட . 20 முவகையொடு : முவமையுடன் . 22 றானரசை . 
23-24 யெதிர்கோள் நண்ணி . (ருக ) 1 எதிர்கொள்ள . 6 காண . 10 னிருந் 
துழிச்சென் . 17-18 முயங்கப் புல்லிக் . 19 கதிர்நின்ற, 20 சுடரெல்லோன் : 
சுடர்வேலான் . 24 மிக்கோன் . ( சு 0) 6 விஞ்ஞன் : விங்கண் . 8 சுடர் 
வேலோ . 9 பிவணடைந்த . 9-10 ( ய் ) நீயிவண் வந்தடைந்ததென ; 

யிவண 
டைந்தவண்ணமென . 10 மிக மகிழா : மனமகிழ்ந்து: மனமகிழ : மிக மகிழ் 
ந்து . 12 ரேறித். 14 தார்மௌலித். 20 வடியிலைவே . 22 னென் றுரைக்கு. 
23 முவகைத் 


56 


திருவவதாரப் படலம் 


சுக . ஆடகப்பொற் சுடரிமைக்கு மணிமாடத் திடையோர் மண் 

டபத்தை யண்மிப் 
பாடகச்செம் பதுமமலர்ப் பாவையர்பல் லாண்டிசைப்பப் 

பைம்பொற் பீடத் 
தேடு துற்ற வடிவேலோன் றனையிருத்திக் கடன் முறைகள் 

யாவு நேர்ந்து 
தோடுதுற்ற மலர்த்தாரோன் விருந்தளிப்ப வினிதுகந்தான் 
சுரர்நா உந்தான் . 

240 
சுஉ . செவ்விநறுஞ் சாந்தளித்துத் தேர்வேந் தன் றனை நோக்கி 

யிவணீ சேர்ந்த 
கவ்வையுரைத் தருள் கவென நிகழ்ந்தபரி சரசர்பிரான் 


கழற லோடும் 


அவ்விய நீத் துயர்ந்தமனத் தருந்தவனைச் கொணர்ந்தாங்கண் 

விடுப்ப னான்ற 
செவ்விமுடி யோயென லுந் தேரேறிச் சேனையொடு 
மயோத்தி சேர்ந்தான் . 

241 
சுங . மன்னர்பிரா னகன்றதற்பின் வய வேந்த னருமறை நூல் 

வடிவங் கொண்ட 
தன்ன முனி வரனுறையு டனையணுகி யிணையடித்தா 

மரைக ளம்பொன் 
மன்னுமணி முடியணிந்து வரன்முறைசெய் திடவிவணீ 

வருதற் கொத்த 
தென்னையென வடியேற்கோர் வரமருளு மடிகளென 
யாவ தென்றான் . 

242 
( சு 5 ) 1 ஆடசப்பொன் . 4 திடையொருமண் . 5-6 டபத்தே யாக்கிப் . 
6 யண்ணிப் . 13 தேடுதுற்று . 14 வடிவேலான் : மலர்த்தாரான் . 15 றனை 
நோக்கிக் . 16 கடைமுறைகள் . 17 யாது . 18 மீந்து . 19 தோடுதுற்று . 
20 மலர்த்தாரான் : மலர்த்தாரன் . 22 வினிது வந்தான் . [ சு உ ) 5 யணீ. 
8 தருளுகென : தருடியென : திடுகவென . 9-10 நிகழ்ந்தபடி யரசர் பிரான் . 
13 அவ்வியந் தீர்ந் : அவ்வியந் தீர்த் . 16 கொணர்ந்தாங்கு . 17 விடுப்பெ . 
22-23 சேனையோட யோத்தி . ( சுகூ ) 5 வடிவு . 7 வன்னமுனி . 9-12 
ளதனையடைந் திணையடித்தா மரைகள் செம்பொன் . 10 ய னடித்தா : 
யடியிணைத்தா. 12-14 ( ள் ) சூடி மன்னுமுடி பணிந்தேத்தி . 14 முடி 
பணிங்து . 19. தென்னவென . 21-22 வரமருள வடிகளென : வரமருள்க 
வடிகெளென. 21 வரமருளெம் . 


57 


8 . 


58 


பாலகாண்டம் 


சுச . புறவொன்றின் பொருட்டாகத் தலைபுக்க பெருந் தகைதன் 

புகழிற் பூத்த 
அறனொன்று திருமனத்தா ன மரர்களுக் கிடரிழைக்கு 

மவுண ரானோர் 
திறலுண்ட வடிவேலான் றசரதனென் றுயர்கீர்த்திச் 

செங்கோல் வேந்தன் 
விறல்கொண்ட மணிமாட வயோத்திநக ரடைந்திவணீ 
மீள்க வென்றான் . 

243 


கூடு . அவ்வரந்தந் தனமினித்தோர் கொணர்தியென வருந்தவத்தோ 


னறைத லோடும் 


வெவ்வரந்தின் றயில்படைக்குஞ் சுடர்வேலோ னடியிறைஞ்சி 

வேந்தர் வேந்தன் 
கவ்வையொழிந் துயர்ந்தனனென் றதிர்குரற்றேர் கொணர்ந்த தனிற் 

கலைவ லாளன் 
செவ்விநுதற் றிருவினொடும் போந்தேறு கெனவேறிச் 
சிறந்தான் மன்னோ. 

244 


வேறு 


சுசு . குனிசிலை வயவனுங் கரங்கள் கூப்பிடத் 

துனியறு முனிவர்கள் தொடர்ந்து சூழ்வர 
வனிதையு மருமறை வடிவு போன் றொளிர் 
முனிவனும் பொறிமிசை நெறியை முன்னினார் . 

245 
( சுச) 4 பெருந்தகைரின் . 7 அறனொன்றும் . 10 கிடர் விளைக்கு: 
கிடருழைக்கு : கிடருழக்கு. 11-12 மவுணர் தங்கள் : மவுண ராயோர் : 
மவுணராவோர் : மசுரராயோர் : மசுராவோர் . 13 திறல்கொண்ட : திற 
னுண்ட 15 றெசரதனன் . 20-21 மணிமாடத் தயோத்திதனி( ல ): 
மணிமாடத் தயோத்திருக . 21 வயோத்திதனி( ல ). 23-24 மீட லென்றான் : 
மீடல் வேண்டும் : மீளல் வேண்டும் : மீள்தி யென்றான் : மீள் தலென்ன : 
வருதல் வேண்டும் . (46 ) 2 தனமின த்தேர் : தோமினித்தேர் : தன 
மணித்தேர் . 3 கொணர் திரென. 10 னடியிறைஞ்சா: 

னடிவணங்கி . 
11 யெந்தாய் . 13 கவ்வையொழித். 13-15 கவ்வையொழிந் தனனென்று 
வதிர் குரற்றேர் .16 கொணர்ந்திதனிற் : கொணர்ந்தனனிக் . 21 (ந் ) தேரேறு: 
பெயர்ந்தேறு , ( சுசு ) 2 யரசனும். 6 முனிவரர். 8 சூழ்தர . 11 வடிவம் . 
14 தேர்மிசை . 16 முன்னின்றான் : முன்னினான் . 


58 


திருவவதாரப் படலம் 


59 


சர்எ , 


அந்தர துந்துபி முழங்க வாய்மலர் 
சிந்தினர் களித்தன ரறமுந் தேவரும் 
வெந்தெழு கொடும்பிணி வீழ்க்கு மெய்ம் முதல் 
வந்தெழ வருடரு வானென் றெண்ணியே . 

246 
சுஅ . தூதுவ ரவ்வழி யயோத்தி துன்னினார் 

மாதிரம் பொருததோண் மன்னர் மன்னன் முன் 
ஓதினர் முனிவர வுவந்து வேந்தனுங் 
காதலென் றளவறு கடலு ளாழ்ந்தனன் . 

247 
சுசு. எழுந்தனன் பொருக்கென விரத மேறினன் 

பொழிந்தன மலர் மழை யாசி பூத்தன 
மொழிந்தன பல்லிய முரச மார்த்தன 
விழுந்தன தீவினை வேரி னோமே. 

243 
எ 0 . பிதிர்ந்ததெம் மனத்துயர்ப் பிறங்க லென்று கொண் 

டதிர்ந்தெழு முரசுடை யரசர் கோமகன் 
முதிர்ந்தமா தவமுடை முனியைக் கண்களால் 

எதிர்ந்தனன் யோசனை யிரண்டொ டொன்றினே . 249 
எக . நற்றவ மனைத்துமோர் நவையி லாவுருப் 

பெற்றிவ ணடைந்தெனப் பிறங்கு வான் றனைச் 
சுற்றிய சீரையு முழையின் றோற்றமும் 
முற்றுறப் பொலிதரு மூர்த்தியான் றனை . 

250 
எஉ . அண்டர்க யொமு மரக்க ராற்றலும் 

விண்டிடப் பொலிதரும் வினைவ லாளனைக் 

( சுஎ ] 2 துந் துமி . 3 வழங்க . 3-4 முழங்கி யாய்மலர் : முழக்கி யாய் 
மலர் . 6-7 களித்தனர் திறத்தின் . 7 ரறத்தின் . 7-8 ரறத்திற் றேவரும்: 
வரமுந் தேவரும் . 9 வெந்தெம். 10 கொடுவினை . 11 வீய்க்கு : வீழ . 12 (ம் ) 
வெம்முதல் . 13 வந்தென . 13-14 வந்தெழுந் தருடரு : வந்தெழு மருடரு. 
[ சு அ ) 6 பொருந்துதோண் . 11 வோத : ரோத : லோத . 14 றளவிலாக : 
அளப்பரும் . ( சுக ) 5 பொழிந்தனர். 8 பூத்தென : பூத்தனர் . 9 மொழிக் 
தனர் . 9-10 மொழிந்தனர் முனிவர்கள் . ( எ 0 ) 1 பிதிர்ந்தது . 4 லொன்று 
கொண் . 5-6 டதிர்ந்தது களிப்புடை , 6 கடலுடை : களியுடை : களிப்புடை . 
10 தவமுறை : தவத்திரு . 11-13 முனியை யன்பினோ டெதிர்த் தனன் . 
( எக ) 5 பெற்றவ . 6 ணடைந்தன . 10 சீரமு : சீரையின் . ( எஉ ] 1-2 அண் 
டர்தந் துயரமு . 5-7விண்டிட வியந்தெழு விதிவ . 6 பொலிதரு . 7 வினைவல் . 


59 


60 


பாலகாண்டம் 


குண்டிகை குடையொடுங் குலவு நூன் முறைத் 
தண்டொடும் பொலிதரு தடக்கை யான்றனை . 

251 
எங . இழிந்துபோ யிரதமாண் டிணைகொ டாண்மலர் 

விழுந்தனன் வேந்தர்தம் வேந்த னீர்மையான் 
மொழிந்தன னாசிகண் முதிய நான் மறைக் 

கொழுந்துமேற் படர் தருங் கொள்கொம் பாயினான் . 252 
எசு . அயல்வரு முனிவரு மாசி கூறிடப் 

புயல்பொழி தடக்கையாற் றொழுது பொங்குநீர்க் 
கயல்பொரும் விழியொடு கலைவ லாளனை 
இயல்பொடு கொணர்ந்தன னிரத மேற்றியே . 

253 
எடு . அடிகுரன் முரசதிரயோத்தி மாநகர் 

முடியுடை வேந்தனம் முனிவ னோடுமோர் 
கடிகையி னடைந்தனன் கமல வாண்முக 
வடி, வடை, மடந்தையர் வாழ்த்தெடுப்பவே . 

254 
எசு . கசட்டுற வினைத்தொழிற் கள்வ ராயுழல் 

அசட்டர்களை வரை யறுவ ராக்கிய 
வசிட்டனு மருமறை வழக்கு நீங்கலா 
விசிட்டனும் வேத்தவை பொலிய மேவினார் . 

255 
எ எ . மா மணி மண்டப மன்னி மாசறு 

சவிசிடைச் சுருதி யேநிகர் 
கோமுனிக் கரசனை யிருத்திக் கொள் கடன் 
ஏமுறத் திருத்திவே றினைய செப்பினான் . 

256 
10 குடையொடு . 11 குலாவு . 12 நான் மறைத். 13 தண்டமும் : தண் 
டொடு , 16 யாளனை . (எங) 2 யிரதமா . 4 டா மரை . 7-8 வேத நீர்மையால்: 
வேந்தன் மெய்ம்மையாய் ; வேந்தன் மெய்ம்மையான் . 8 னீதியான் . 13 
கொழுந்தின் மேற். 14. படர்தரக் : படர் தரு: படர்வதோர் : படர்வன . 15 
கொளுகொம் : கொழுகொம் . ( எச ) 5 புயல்பொரு . 6-7 தரநதி பெருகு: 
தராதி பெருகப் . 8 பொங்கிதீர்க் . 9 கயல்பொரு . 10 விழியொடும் . 13 இய 
லொடு, 15 

ரிரத . 16 மேறியே . ( எடு ) 1 இடிகுரன் . 8 னோடும்போய் . 
14 மங்கையர். 15-16 வாழ்த்தி யேத்தவே . ( எசு ) 1 கசட்டறு. 7-8 யகத்த 
டைத்துள் : யகத்தடக்கிய . 11 வழக்கை : வழக்க . 11-12 வடிவு போன் 
றொளிர் . 13 விசிட்டரும் . 14 வேந்தரும் : வேந்தவை . 15 விதியின் . 16 
மேவினான் : மேயினார் : யேறினான் . ( எஎ ) 5 தூய்மணி . 9-10 கோமுனி 
யரசனை . 10-11 கரசென விருத்திக் 


தூம . 


மணித் 


60 


திருவவதாரப் படலம் 


61 


எ அ . சான்றவர் சான் றவ தரும மாதவம் 

போன்றொளிர் புனிதநின் னருளிற் பூத்தவென் 
ஆன் றதொல் குலமினி தரசின் வைகுமால் 
யான்றவ முடைமையு மிழப்பின் நாமரோ. 

207 
எசு. என்னலு முனிவர னினிது நோக்குறா 

மன்னவர் மன்னகேள் வசிட்ட னென்றெனும் 
நன்னெடுந் தவன் றுணை நவையில் செய்கை 
நின்னை யிவ் வுலகினி னிருபர் நேர்வரோ . 

258 
அ 0 . என் றன பற்பல வினிமை கூறிநற் 

குன்றுறழ் வரிசிலைக் குவவுத் தோளினாய் 
நன்றிகொ ளருமக நட 

-த்த வெண்ணியோ 
இன்றெனை யழைத்ததிங் கியம்பு வாயென்றான் . 259 
அக . உலப்பில்பல் லாண்டெலா முறுக ணின் றியே 

தலப்பொறை யாற்றினேன் றனையர் வந்திலர் 
அலப்புநீ ருடுத்தபா ரளிக்கு மைந்தரை 
நலப்புகழ் பெறவினி நல்க வேண்டுமால் . 

260 
அஉ என்றலு மாசநீ யிரங்க லிவ்வுல 

கொன்றுமோ வுலகமீ ரேழு மோம்பிடும் 
வன்றிறன் மைந்தரை பளிக்கு மாமகம் 
இன்று நீ யியற்றுதற் கெழுகவீண் டென்றான் . 

261 
[ எஅ ) 1-2 சான் றவச் சான்றவர் . 1-3 சான் றவ சான்றநற் றரும. 
2 சரணவத் : சான்றவத் . 2 - 3 சான் றநற் றரும . 6 புனிதனின் . 10 குல 
மணி . 11 யரசின் : தரசு . 14-16 விரும்பய னிழப்பின் ராமன்றே: விரும் 
பய னிழப்பின் றாமென்றான் . 15 மழிப்பின் : ( ம் ) பிழைப்பின் . ( எக ) 3 
னினிதின் . 4 நோக்கியே . 6 மன்னன : மன்னன்கேள் . 7-8 வசிட்டன் 
னெனு 8 னென்னுமோர் : னென்றொரு : னென்னுமிங் : னென்றலும் : 
னென்றெணு: னேயெனு: மாதவ . 11-12நவையி லா தன . 12 செய்கையால் : 
செய்கையாய் . 14-15 வுலகிடை நிருபர் . 15 னிறுபர் . ( அ 0 ) 1 என் றிவை : 
என்றனன் . 2 பலபல . 3 வினிது : வினிய : வினைய : 4 கூறினன்: கூறிப் 
பின் : 

: கூறநற் . 6 பரிசிலக் . 8 தோளினோய் . 10 ளருமக : ணயமக : ளரிமக . 
12 நாடியோ . 13 இன்றெமை : என்றனை . 14 யழைத்த தீவ் . 16 வாயெனா. 
[அக ) 1 உலைப்பில்பல் . 2 யாண்டெலா. 5 தலைப்பொறை. 6 யாற்றினன் . 
9 அலைப்பு . 9-11 அலப்புநீர்வை : யாக மளிக்கு . 14 பெறக்கனி: பெறக்களி: 
மகத்தினில் , 15 நல்கல் . ( அஉ ) 2 யரசனீ . 3 யிரங்கி . 4 விவ்வுல. 7 யளித் 
திம் . 11 வழங்கு . 


61 


62 


பாலகாண்டம் 


அங . ஆயதற் குரியன கலப்பை யாவையும் 

ஏயெனக் கொணர்ந்தனர் நிருபர்க் கேந்தலுந் 
தூயநற் புனல்படீ இச் சுருதி நூன் முறை 

262 
சாய்வறத் திருத்திய சாலை புக்கனன் . 
அச . முழங்கழன் மும்மையு முடுகி யாகுதி 

வழங்கியே யீர ,று திங்கண் வாய்த்தபின் 
தழங்கின துந்துபி தாவில் வானகம் 
விழுங்கினர் விண்ணவர் வெளியின் றென்னவே . 

263 
அரு . முகமல ரொளிதர மொய்த்து வானுளோர் 

அகவிரை நறுமலர் தூவி யார்த்தெழத் 
தகவுடை முனியுமத் தழலி னாப்பணே 

264 
மகவரு ளாகுதி வழங்கி னானரோ . 
அசு . ஆயிடைக் கனலினின் றம்பொற் றட்டின் மீத் 

தூயநற் சுதைநிகர் பிண்ட மொன்று சூழ் 
தீயெரிப் பங்கியுஞ் சிவந்த கண்ணுமாய் 
ஏயெனப் பூதமொன் றெழுந்த தேந்தியே . 

265 
அஎ . வைத்தது தரைமிசை மறித்து மவ்வழித் 

தைத்தது பூதமத் தவனும் வேந்தன்கை 

( அக.) 6 கொணர்ந்தனன் : கொணர்தலு : கொணர்தலின் : கொணர் 
தர . 7-8 நிருப வேந்தலும் . 8 கேந்தலைத் . 12 நூன் மறை. 13 சாய்வுறத் . 
13-14 சாய்வதற் கிருத்தியே ; சாய்வற றிருத்தியே . 14 திருத்திநற் : திருத் 
தியே . 16 துன்னினான் : புக்கனர் : சார்ந்தனன் . (அச ) 1 முழங்கனல் . 
8 மாய்க் தமின் : வாய்க் தபின். 9 தழங்கிய, 9-12 தழங்குது துபிமிக முழங் 
கித் தாவில்வான் . 10 துந்துமி . 11-12 முழங்கத் தாவில்வான் . 13 விளங் 
கினர் : விழுங்கின : விளங்கின . 13-14 விளங்கிய விண்ணகம் . ( அரு ) 2 ரொ 
ளிர் தர , 3 மொய்த்த , 5 தொகைவிரை : தொகைவிரி : அகவிதழ் : அக 
மகிழ் . 5-6 தொகைவிர சுறுமலர் . 8 யார்த் திடத் . (அசு ) 2-3 கனலிடை 
யம்பொற் . 4-5 நட்டமேற் றூயாற்: பட்டினிற் றூயாற் . 4 றட்டமீத் . 5 
தூய்றச் . 7-8 நறிய போனகம் . 8 மென்று சூழ் . 9 தீயெரி . 13 எயநற். 
13-16 நாயகப் பூதமொன் றேந்தி நண்ணிற்றே, ( அள ) 1 வைத்தலும் . 1-2 
வைத்தலு முனிவன் முன் : வைத்தது முனிவன்முன் . 3 மறுத்து . 4 ம .. 
வழி . 6-7 பூதமற் றவனும். 8 மண்ணிய : வேந்தனை . 


62 


திருவவதாரப் படலம் 


63 


266 


267 


உய்த்தால் லமிர் தினை யுரிய மாதர்கட் 

கத்தகு மரபினி னளித்தியாலென்றான் . 
அஅ . மாமுனி யருள்வழி மன்னர் மன்னவன் 

தூமமென் சுரிகுழற் றொண்டைத் தூயவாய்க் 
காமரு கௌசலை கரத்தி னோர்பகிர் 

தாமுற வளித்தனன் சங்க மார்த்தெழ . 
அசு . கைகயன் றனையை தன் கரத்து மம்முறைச் 

செய்கையி னளித்தனன் றேவ ரார்த்தெழப் 
பொய்கையு நதிகளும் பொழிலு மோதிமம் 

வைகுறு கோசல மன்னர் மன்னனே . 
10. நமித்திரர் நடுக்குறு நலங்கொண் மொய்ம்புடை 

நிமித்திரு மரபுளான் முன்னர் நீர்மையிற் 
சுமித்திரைக் களித்தனன் சுரர்கள் வேந்தனுஞ் 

சமித்ததெம் பகையெனத் தமரொ டார்ப்பவே . 
சுக . பின்னரப் பெருந்தகை பிதிர்ந்து வீழ்ந்தது 

தன்னையுஞ் சுமித்திரை தனக்கு நல்கினான் 
ஒன்னலர்க் கிடமும்வே றுலகி னோங்கிய 
மன்னுயிர் தமக்குகள் வலமுந் துள்ளவே . 


268 


269 


270 


9 உய்த்துநல் . 13 கத்தக : கத்தரு . 14-15 மரபினா லளித்தி : மரபினீ 
யளித்தி : மரபினின் றளித்தி . 15 லருத்தி : லளித்தி . ( அஅ ) 2 யுரைத்திட : 
பணித் திட : யருளலு . 5 தூயமென் . 6 கருங்குழற் : குழலியத் ( தொ ) 8 ( ச் ) 
செய்யவாய்க் . 9 காமரொண் : காமுறு . 10 கோசலை . 13 தாமுறை . 16 
மார்ப்பவே : மார்க்கவே . ( அக ) 1-2 கைகயப் பிராட்டிதன் . 2 றனைய 
டன் : றனையள் செங் . 4 மம்முறை. 9-12 பொய்கையி ன திவயிற் பொழிலி 
னோதிமம் . 13 வைகிய . 14 கௌசல : கோசலை . [ 10 ] 2 நடுக்குற : நறுக்குறு . 
4 மொய்ம்புடன் : மொய்ம்படை . 5 நிமித்துரு : நிமித்திர . 5-8 நிமித்தரு 
தசரத னுபைய நேரிழை . 7 முன்ன . 8 நீர்வரச் . 9 சுமுத்திரைக் . 10 களித் 
தனர் . 11 சுரர்க்கு . 12 வேந் தினிச் : வேந்தனிச் . 13 சமித்திரன் : சமித்தி 
ரென் : சமித்தனன் : சமித்ததென்.14-16 பகையென வமரர் சாற்றினார் .16 
டார்க்கவே . ( கூக ) 1 பின்னரும் : பின்னுமப் . 1-2 பின்னுமற் றமுதினிற் . 
4-5 வீழ்ந்தவை தம்மையுஞ். 13 மன்னுளோர் . 14 தனக்கு மீள் . 


63 


64 


பாலகாண்டம் 


கூஉ . வாம்பரி வேள்வியு மகாரை நல்குவ 

தாம்புரை யாகுதி பிறவு மந்தணன் 
ஓம்பிட முடிந்தபி னுலகு காவலன் 
ஏம்பலோ டெழுந்தனன் யாரு மேத்தவே . 

271 
கூகூ . முருடொடு பல்லிய முழங்கி யார்த்தன 

இருடரு முலகமு மிடரி னீங்கின 
தெருடரு வேள்வியின் கடன்க டீர்ந்துழி 

272 

. 
அருடரு மவையின் வந் தரச னெய்தினான் . 
கூச . செய்ம்முறை கடன் முறை திறம்ப லின் றியே 

மெய்ம்முறை கடவுளர்க் கீந்து விண்ணுளோர்க் 
கம்முறை யளித்து நீ டந்த ணாளர்க்குங் 
கைம்முறை வழங்கினன் கனக மாரியே . 

273 
கூடு . வேந்தர்கட் கரசொடு வெறுக்கை தேர்பரி 

வாய்ந்தநற் றுகிலொடு வரிசைக் கேற்பன 
சந்தனன் பல்லியந் துவைப்ப வேகிநீர் 
தோய்ந்தனன் சரயுநற் றுறைக்க ணெய்தியே . 

274 
கூசு . முரசினங் கறங்கிட முத்த வெண்குடை 

விரசிமே னிழற்றிட வேந்தர் சூழ்தர 
அரசவை யடைந்துழி யயனு நாணுற 
உரைசெறி முனிவர் தா ளிறைஞ்சி யோங்கினன் . 275 

( கஉ * ) 2 வேள்வியில் . 3 மகவை . 5 தாம்பரி: தாம்புரி. 6 யாவுதி . 
10 முடித்தபி . ( க . ) 1 முருடொரு : முருடரு . 3 முழக்கி . 4 யார்த்தெழ : 
யார்த்தெ 50. 7-8 மிடரு நீங்கின : மிடரு ணீங்கின : மிருளினீங்கின . 
10-12 கடன்முறை சிறப்பி னோவெந் (த ). 12 டீர்ந்துழீஇ . 14 மலையில் 
வங் . 14-15 மவையினி லரச : மவையின்வாய்க் கரச . 15 தரசி . 15-16 
தரசன் மேவினான் . ( கச ) 2 கடனவை : கடைமுறை . மெய்ம்முறைக் : 
மெய்ம்மறைக் . கடவுளுக் : கடவுளோர்க் . 7 கியைந்து . 10 வழங்கிநீ. 
14 பொழிந்தனன் : யளித்தனன் . ( கரு ) 1 வேந்தருக். 2 கருளொடு. 
6 றுகில் கொடு : றுகிலொடல் : றூசொடு . 10-11 பல்லிய மிசைப்ப . 12 
வெய்திநீர் . 14 சரயுவின் . ( சுசு ) 1 முரசொவி . 2 ( ந் )தழங்கிட . 5 விரை 
சிமே: விரசுமே . 6 னிழல்தர , 5-6 விரசிடு நீழல்தர . 8 சூழ்வர : மேவிட : 
மேலிட , 10 யடைந் துழீஇ . 13 உரைசெய . 14 முனிவன்றா . 14-15 முனி 
வர் தாள் வணங்கி . 


64 


திருவவதாரப் படலம் 


55 


கம் . 


அரியநற் றவமுடை வசிட்ட னாணையால் 
இரலைநற் சிருங்கமா விறைவன் றாடொழா 
உரியநற் பலவுரை பயிற்றி யுய்ந்தனன் 
பெரியநற் றவவினிப் பெறுவ தியாதென்றான் . 

276 
கூஅ . எந்தைநின் னருளினா லிடரி னீங்கியே 

உய்ந்தன னடியனே னென்ன வொண்டவன் 
சிந்தையுண் மகிழ்ச்சியால் வாழ்த்தித் தேர்மிசை 
வந்தமா தவரொடும் வழிக்கொண் டேகினான் . 

277 
கூகூ , வாங்கிய துயருடை மன்னன் பின்னரும் 

பாங்குறு முனிவர் தாள் பழிச்சி யேத்தல்கொண் 
டோங்கிய வுவகைய ராசி யோடெழா 
நீங்கின ரிருந்தன னேமி வேந்தனே . 

278 
க 00 . தெரிவையர் மூவருஞ் சிறிது நாட்செலீஇ 

மருவிய வயாவொடு வருத்தத் துய்த்தவர் 
பொருவரு திருமுக மன்றிப் பொற்புநீ 
டுருவமு மதியமோ டொப்பத் தோன்றினார் . 

279 
காக , ஆயிடைப் பருவம்வந் தடைந்த வெல்லையின் 

மாயிரும் புவிமகண் மகிழ்வி னோங்கிட 
வேய்புனர் பூசமும் விண்ணு ளோர்புகழ் 
தூயகற் கடகமு மெழுந்து துள்ளவே . 

280 
( கூஎ ) 2 றவமிகு . 6 சிங்கமா : சிறுங்கமா . 7 முனிவன் : மிறைவன் . 
8 

9 உரியபற் . 11-12 பயிற்ற வுய்ந்தனன். 14 றa மினிப் . 15-16 
பெறுதி யாதென்றான் . ( கஅ * * ) 3-4 லிடரு ணீங்கியே: விடரு நீங்கியே . 
9 சிந்தையின் . ( கூகூ * ] 2 துயரினன் . 5 பாங்கிறு: பாங்குறை: பாங் 
குடை . 6-8 கடன் முறை பலப யிற் றல்கொண் : கடன் முறை பலப யிற்ற 
லா ( லோ ) . 10-11 வுவகையி னா . 11 னாசி . 12 யோடெழ. 14 னிருந் 
தன . 15 னின்ற: னிருபர் . ( க 00 ) 1-2 தெரிவைய ரனைவருஞ் . 4 நாட் 
செல . 6 வயவொடு : துயரொடு, 8 துய்த்தபிற் : துய்த்தலாற் : துய்த்தபின் 
9 பொருவருந் . 15-16 டொத்த வாமரோ . ( க 0 க ) 1-4 ஆயிடை யையிரு 
திங்க ளார்ந்தபின் . 3 தமைந்த . 4 வேலையின் . 5-6 மாயிரு மண்மகள் . 
6 புவிகளு . 7-8 மகிழ்வொ டோங்கிட . 9 வேய்புணர் : மேய்புணர் . 9-10 
மேயாற் புணர்தமும் . 11-12 விண்ணினோர்களும் 12 ளோர்களும் . 13 
தூயகர்க் : தூயநற் . 15 மொழிந்து . 16 துன்னவே . 


65 


9 


66 


பாலகாண்டம் 


கஉ . சித்தரு மியக்கருந் தெரிவை மார்களும் 

வித்தக முனிவரும் விண்ணு ளோர்களும் 
நித்தரு முறைமுறை நெருங்கி யார்ப்புறத் 
தத்துற லொழிந்து மீ டரும மோங்கவே . 

281 
காங . ஒருபக லுலகெலா முதரத் துட்பொதிந் 

தருமறைக் குணர்வரு மவனை யஞ்சனக் 
கருமுகிற் கொழுந்தெழில் காட்டுஞ் சோதியைத் 
திருவுறப் பயந்தன டிறங்கொள் கோசலை . 

282 
கச . ஆசையும் விசும்புநின் றமர ரார்த்தெழ 

வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துறப் 
பூசமு மீனமும் பொலிய நல்கினாள் 
மாசறு கைகயன் மாது மைந்தனை . 

283 
காரு . தளையவிழ் தருவுடைச் சயில கோபனுங் 

கிளையுமந் தரமிசைக் கெழுமி யார் த்தெழ 
அளைபுகு மாவினோ டலவன் வாழ்வுற 
இளையவற் பயந் தன ளிளைய மென் கொடி . 

284 
காசு . படங்கிளர் பஃறலைப் பாந்த ளேந்துபார் 

நடங்கிளர் கரமறை நவில நாடகம் 
மடங்கலு மகமுமே வாழ்வி னோங்கிட 
விடங்கிளர் விழியினாள் மீட்டு மீன் றனள் . 

285 
காஎ . ஆடின ரரம்பைய ரமுத வேழிசை 

பாடினர் கின்னரர் துவைத்த பல்லியம் 
( 502 ) க 0 க - ன் பின். 5 வித்தரு . 12 யார் த்தெழத். (கங ) 5-6 
தருமறை கொணர்வரு. 5-8 தருமறை கொணர்வரு மனைய வஞ்சனக் 
10 கொழுந்தெழிற்: கொழுந்தொளி: கொழுந்தொழில். 14-15 பயந்தனள் 
சிறந்த. ( கச ) 6 முதவினர் . 12 வீன்றனள் , 14 கேகயன் . 14-16 மைக் 
தனைக் கைக யன் மகள் . ( 506 ) 1 தழையவிழ் . 2 தருபுடைச் . 6 தரமிசை. 
8 யார்ப்புற . 9 வளைபுகு . 10 மரபினோ. 13 இளையவர்ப் ( இந்தப் பாட 
முள்ள பிரதியில் 50 சு -வது செய்யுள் விலக்குதற் குரியதெனக் குறிக்கப் 
பெற்றுளது ) . ( 50 • * ) 1 படங்கிளை . 5-6 நடங்கிள ரருமறை . 

6 
நான் மறை. 6-7 தரவுரை நவிலு . 7-8 நனி மகிழ்ந்திட . 8 நாவலர் . 10 மழு 

தாமரை : 
தமே . 14 கண்ணினாள் . 15 மீண்டு . ( க 0எ ) 3 ரமிர்த . 7 துவைப்ப . 

66 


திருவவதாரப் படலம் 


67 


வீடின ரரக்கரென் றுவக்கும் விம்மலால் 
ஓடின ருலாவின ரும்பர் முற்றுமே . 

286 
க 0 அ . ஓடின ரரசன்மாட் வேகை கூறிநின் 

றாடினர் சிலதிய ரந்த ணாளர்கள் 
கூடினர் நாளொடு கோளு நின்றமை 
நாடின ருலகினி னவையின் றென் றனர் . 

287 
காகூ , மாமுனி தன்னொடு மன்னர் மன்னவன் 

ஏமுறு புனல்படீஇ வித்தொ டெண்பொருள் 
தாமுற வழங்கிவெண் சங்க மார்ப்புறக் 
கோ மகார் திருமுகங் குறுகி நோக்கினான் . 

288 
10 தரக்கரென் . 10-11 . ரரக்கர்க ளென்னும் : தரக்கரோ டென்னும் . 
11 று வகை. 14 ருலவின . ( க 0 அ ) 4 கூரரின் . 9. கூ டிய . 14-15 ருலகிடை 
நவையின் : ருலகிடை நவையிற் . 15 நவையின் : னவையிற் . 15-16 னவையி 
தென்றனர் . 16 றென்னவே . ( க 0 க ) 5 எமுறப் . 6 புனல்படி . 6-8 புனல் 
படிந் திதத்தொ டின்பொருள் : புனல்படிந் தினிது நன்பொருள் : புனல் 
படிந் தேறி யின்புற . 7 விதத்தொ . 8 டீன்பொருள் : டின்பொருள்: டொண் 
பொருள் . 9 தாநிதி . 12 மார்த்தெழக். 13 கோமகர் : கோமகன் . 15 
குறுக . 
287. (i) மேடமா மதிதிதி நவமி மீன்கழை 

நீடுறு மாலைகர்க் கடக நீதிசேர் 
ஓடைமா களிறனா னு தய ராசிகோள் 

நாடினே காதசர் நால்வ ருச்சரே . 
( 287 (i)] 3-5 விளங்கு பஞ்சமி நீடுநாள் . 3-6 விளக்கு பஞ்சமி நீடு 
நாள் புணர் தங்கற் . 4 மேதகு : மொன்பதா. 5 நீடுநாள் . 8 நீதிகொள் . 9-11 
ஆடவர் திலகன துதைய . 10-11 களிற்றின துதைய . 12 ராசிக்கோர் . 
13-16 நாடிலே காததெசத் துச்சர் நால்வரே . 15-16 உச்சர் நால்வரே : 
நாலொன் றென்னவே . 
287. (ii ) என்றனர் சாதக மிறைவற் கேனையர் 

தந்தமக் குந்தகு முறையிற் றாந்தெரிந் 
தொன்றிய தமனியத் தெழுதி யோ தினார் 

வன்றிறற் சுரர்குரு வாழ்த்தெடுப்பவே . 
( 287 (ii ) ] 3 மீசற் . 5 தன் றமக் . 5-6 தன் றனக் குந்தகு : தன் றமக் 
குத்தகு . 6-7 குந்தெரி மறையிற் . 7-8 முறையி னாற்றெரிக் . 8 சான்றெரிச் . 


14 சுரகுரு . 


67 


68 


பாலகாண்டம் 


கக . இறைதவிர்ந் திடுகபார் யாண்டொ ரேழ்நிதி 

நிறைதரு சாலைதாழ் நீக்கி யாவையும் 
முறைகெட வறியவர் முகந்து கொள் கென 
அறைபறை யென்றன னரசர் கோமகன் . 

289 
ககக . படையொழிந் திகதம் பதிக ளேயினி 

விடைபெறு குகமுடி வேந்தர் வேதியர் 
நடையுறு நியமமு நவையின் றாகுக 

புடைகெழு விழாவொடு பொலிக வெங்கணும் . 290 
ககஉ . ஆலையம் புதுக்குக வந்த ணாளர் தஞ் 

சாலையுஞ் சதுக்கமுஞ் சமைக்கச் சந்தியுங் 
காலையு மருள்புரி கடவு ளோர்க்கணி 
மாலையுந் தீபமும் வழங்கு கென் றனன் . 

291 
ககங . என்புழி வள்ளுவர் யானை மீமிசை 

நன்பறை யறைகர நகர மைந்தரும் 
மின் பிறழ் நுசுப்பினார் தாமும் விம்மலால் 
இன்பமென் றளப்பரு மளக்க ரெய்தினார் . 

292 
ககச . ஆர்த்தனர் முறைமுறை 

யன்பி 

னாலுடல் 
போர்த்தனர் புளகம்வேர் பொழிய நீணிதி 
தூர்க்கன செதிரெதிர் சொல்லி னார்க்கெலாம் 
தீர்த்தனென் றறிந்ததோ வவர் தஞ் சிந்தையே . 

293 
( கசு 0 ) இதன் முன் க 02 . 1 இறைதவிர்த், 2-4 திடுகயாண் டேழொ 
டேழ்நிதி : திடுகயாண் டேழொ டேழென: திடுகயாண் டேழொ ரே 
ழொடேழ் . 4 சேழென : ரேழெனா: ரேழொடேழ். 5 நிறை திச் . சோலை 
தான் : சாலைகள் . 

கொள்கெனா. (ககக ) க 0 க - ன்பின் . 2 திகெநம் . 3-4 
பதியு ளேயிடை : பதியு ளேயினி . 10-11 நிதியமு நவையிற் . 11 நடை 
யின் : நவை யிற். 13-15 கடவுளர் விழாவணி களிப்ப : கடவுளர் விழாவொடு 
களிப்ப : கடவுளர் விழவொடு களிக்க : 15 பொலிய . ( க 52 ) 

1 
7 சமைக்க : சமைக . 10 மாலையுங் . 12 ளர்க்கணி : ளோரணி .14 தூபமும், 
15-16 வழங்க வென் றனன் : வழங்க வென்னவே . ( ககங ) 2 வள்ளுவன் . 
5 வண்பறை . 5-8 வன்பறை யறைதர மைந்த ரீட்டமும் . 6 யறைந்தனர் . 
8 மாந்தரும் . 9 மின்புரை: மின்புகழ் . 9-10 மின்புற விசும்பினார் . 10 
நுசுப்பினர் : நுசுப்பிலார் . 12-13 விம்மலோ டின்பமென் . 14 றளக்கரு. 
( ககச ) 5 போர்த்தன . 6 புளகவேர். 7 பொடித்த : பொழிந்து : பொழிந்த: 
பொழியு : பொதிந்த . 10 ரேத்தினர் . 14-15 றறிந்தகொ லவர்தஞ்: றறிந்த 
தா லவர் தஞ். 14-16 றறிந்தவோ வவர்தஞ் சிந்தைகள் . 16 சிர்தனை . 


ஆலயம் . 


68 


திருவவதாரப் படலம் 


69 


* . . 


ககடு . பண்ணையு மாயமுந் திரளும் பாங்கருங் 

கண்ணகன் றிருநகர் களிப்புக் கைம்மிகுந் 
தெண்ணெயுங் களபமு மிழுது நானமுஞ் 
சுண்ணமுந் தூவினார் வீதி தோறுமே . 


294 


வேறு 


ககசு , 


295 


ககஎ . 


இத்தகை மாநக ரீரறு நாளுஞ் 
சித்த முறுங்களி யோடுசி றந்தே 
தத்தமை யொன்று முணர்ந் திலர் காவின் 
மெய்த்தவ னாமம் விதிப்ப மதித்தான் . 
கரா மலை யத்தளர் கைக்களி றெய்த்தே 
அராவணை யிற்றுயில் வோயென வந்நாள் 
விராவி யளித் தருண் மெய்ப்பொருளுக்கே 

இராம னெனப்பெய ரீந்தனன் வேந்தன் . 
ககஅ . கர தல முற்றொளிர் நெல்லி கடுப்ப 

விரத மறைப் பொருண் மெய்ந்நெறி கண்ட 
ரத னுனித்திட மற்றைய வொளியைப் 
னெனப்பெயர் பன்னின னன்றே. 


296 


வர 


297 


லொன்று . 


( ககரு ) 2 மாரமுர் . 6 றிரு.நகர்க் . 7 களிப்புங் , 8 மைம்மிகுத் . 
14 தூவின: தூவினர் . ( ககசு ) 6 முறுங்கனி. 8 றந்த . 9-10 தத்தமி 

11 முணர்ந்தில . 11-12 முணர்ந் தில ராவர் . 12 தாழ்வின் : 
தாவா : தாமு . 14 நாமம் . 15 விருப்ப: விதிக்க . 16 மதிப்பான் : வகுத் 
தான் : விதித்தான் : மதித்தார் . (ககள் ) 2 யப்பொரு: யப்புழைக்: யத்திரள் . 
3-4 கைக்கிரி யெய்த்தே : கைக்கரி யெய்த்தே : கைக்கரி மொய்த்தே : கைக் 
கரி யொத்தே 10 யழைத்தருள் . 15 ரிட்டனன் . 15-16 ரிந்தன னன்றே : 
ரிட்டன ரன்றே. 16 முனிவன். ( ககஅ ) 2 முற்றொரு . 8 மேய . 10 னுதித் 
திடு : னுனித் திடு : னளித் திட : னுதித்திட : னுரைத்திட . 15 பண்ணின . 
15-16 பரிவினளித்தான் . 16 ரன்றே : னென்றே . 
294. (i ) சுந்தரப் பொடிகளுஞ் செம்பொற் சுண்ணமுஞ் 

சந்தன நீரொடுங் கலந்து தையலார் 
பந்தியிற் சிவிறியாற் சிதறப் பார்மிசை 

இந்திர வில்லெனக் கிடந்த தெங்குமே . 
( 294 (i )) 1. சிந்துரப் . 6 நீரொடு . 11 சிதறிப் . 


69 


70 


பாலகாண்டம் 


கககூ , உலக்குநர் வஞ்சக ரும்பரு முய்ந்தார் 

நிலக்கொடி யுந்துயர் நீத்தன ளிந்த 
விலக்கரு மொய்ம்பின் விளங்கொளி நாமம் 
இலக்குவ னென்ன விசைத்தன னன்றே . 

298 
க 2 ) . முத்துருக் கொண்டுசெம் முளரி யலர்ந்தால் 

ஒத்திருக் கும்மெழி லுடையவிவ் வொளியால் 
எத்திருக் குங்கெடு மென்பதை யெண்ணாச் 
சத்துருக் கன்னெனச் சாற்றின னாமம் . 

299 
கஉக . பொய்வழி யின் முனி புகறரு மறையால் 

இவ்வழி பெயர்க ளிசைத்துழி யிறைவன் 
கைவழி நிதியெனு நதிகலை மறையோர் 
மெய்வழி யுவரி நிறைத்தன மென்மேல் . 

300 
கஉஉ . காவியு மொளிர் தரு கமலமு மௌவே 

ஓவிய வெழிலுடை யொருவனை யலதோர் 
ஆவியு முடலமு மிலதென வருளின் 
மேவின னுலகுடை வேந்தர் தம் வேந்தன் . 

3011 
[ ககக ) 4 லைந்தார் : யர்ந்தார் . 6 யின்றுயர் . 7 நீந்தரு . 7-8 நீத்தரு 
ளுய்ந்த : நீத்தரு ளீந்த : ரீத்தரு ளீய . 8 ணீந்த . 11 விளக்கொளி. 15 
விசைந்தன . 15-16 விசைத்தனன் முனிவன் . 16 ரன்றே : னென்றே . 
[ 520 ] 2 கொள்லெண் : கொண்டசெம் . 4 யலர்ந்த ( தொ ) . 8 வொளி 
யை . 12 யுன்னாச் : யெண்ணிச் . 15 சாத்தின. 15-16 சாற்றினர் நாமம் . 
( கஉக ) 1-2 பொய்தவி ரம்முனி. 2 யிலன் முனி. 3 புகரரு . 4 முறையால். 
5 யெய்வழி . 7 ளிசைத்தரு( ளி ): ளிசைந் துழி . 10 நிதிபொழி : நிதிபெறு, 
10-11 நிறைகள் பெறுங்கலை : யின்னிதி கலைவல : நிதிபல கலைதெரி : நிதி 
பெறு வதுகலை : யின்ன தி கலைவல : நிதிபெற வருகலை . 10-12 நிதிபெறு 
கலைமறை யோர் தம் : நதியொடு நிதிகலை மறையோர் : நிதிபெறு வதுகலை 
மறையின் . 12 மறையின் . 15 நிறைத்தனர் : நிறைந்தன : நிறைத்தனன். 
யிறைத்தனன் : யிறைத்தன . (கஉஉ * ) 2 மொளிதரு. 3 ககனமு : கனகமு . 
6 மெழிலுடை : வெழிலுறு, 10-11 முணர்வும திலதென . 11 மீதென . 
14 னுலகிடை . 
301 ( i ) அருமறை நெறிவழி யரசனு மன்னப் 

பிரசன முதலயர் பெறுவாழி யவருக் 
கரையறு திருநகர் விழவொடு கரியா 

லிருமையு முதவுறு தானமு மீந்தான் . 
( 301 (i ) ] 300 - ன் பின் . 6 மதலையர் . 8 யுதவிக் . 12 கழியா: கனியா ( வி ). 


70 


திருவவதாரப் படலம் 


71 


கஉகூ . அமிர்துகு குதலையொ டணிநடை பயிலாத் 

திமிரம தறவரு தின கர னெனவுக் 
தமரம துடன் வளர் சதுமறை யெனவுங் 
குமரர்க ணிலமகள் குறையற வளர்நாள் . 

302 
கஉச . சவுளமொ பெநயம் விதிமுறை தருகுற் 

றிவளவ தெனவொரு கரைபிறி திலவாய் 
உவளரு மறையினொ டொழிவறு கலையுந் 
தவழ்மதி புனையர னிகர் முனி தரவே . 

303 
கஉடு . யானையு மிர தமு மிவுளியு முதலா 

ஏனைய பிறவுமவ் வியல்பினி னடைவுற் 
வானுறு படைபல சிலையொடு பயிலா 

வானவர் தனி முதல் கிளையொடு வளர்நாள் . 304 
கஉசு , அருமறை முனிவரு மமரரு மவனித் 

திருவுமந் நகருறை செனமுக மிடரோ 
டிருவினை துணிதரு மிவரினி யிவணின் 

றொருபொழு தகல்கில முறையென வுறுவார் . 305 
கஉஎ . ஐயனு மிளவலு மணிநில மகடன் 

செய்தவ முடைமைக டெரிதர வனமு 
மைதவழ் பொழில்களும் வாவியு மருவி 
நெய்குழ லுறுமிழை யெனநிலை திரிவார் . 

306 
( கஉங) 1 அமிழ்துகு . 6 தறவளர் . 10 துடன்வரு. 15 குறைவற . 
[ கஉச) 2 பொய . 

2-3 பொய னமுமுறை . 7 குறைபிறி . 8 திலவா : 
திலவால் . 9 உவடரு : உவள்வரு:வளர் தரு . 11 டொழிவரு : டொளிர்வரு : 
டொளிர்வறு . ( கஉரு ) 6-7 பிறவுட னியல்பினி. 6-8 பிறவுமி தியல்பல 
நடைபெற் . 8 னவையும் : னடைகற் , 9 நூனறு : றூனமில் , 10 படைவல : 
படைமுதல் . 10-11 படைசிலை யொடுபல . 12 பயில . 16 வளர : வளரா : மகி 
ழ்வார் . ( கஉசு ) 5-6 திருவுறு நகருறை : திருவுமிந் நகருறை . 5-7 திருவுறு 
நகருறை செனமென ( வி ). 7 சேனையு . 7-8 செனமென விடரோ.10 துணை 
தரு . 11-12 மிவர்களி னிவனின் . 12 னிவணின் : லிவணின் : திவணின் : 
12-13 யிவரோ டொருபொழு . 14 தகல்கிலர் . 16 வுறைவார் . ( கஉஎ ) 6 
முறைமைக . 8 நதியும் . 11 ஆவியு . 15 யெனநெறி : யெனுநிலை . 16 தெரி 
வார் : திரியார் . 


71 


72 


பாலகாண்டம் 


கஉஅ . பரதனு மிளவலு மொருநொடி பகிரா 

திரதமு மிவுளியு மிவரிலு மறை நூல் 
உரை தரு பொழுதினு மொழிகில ரெனையாள் 
வரதனு மிளவலு 

வினரே . 


மென மரு 


307 


கா 


கஉகூ , வீரனு மிளைஞரும் வெறிபொழில் களின்வாய் 

ஈரமொ டுறை தரு முனிவர ரிடைபோய்ச் 
சோர்பொழு தணிநகர் துடருவ ரெதிர்வார் 
கார்வர வலர்பயிர் பொருவுவர் களியால் . 

308 
க x0 . ஏழைய ரனை வரு மிவர் தட முலைதோய் 

கேழ்கிளர் மதுகையர் கிளைகளு மிளையார் 
வாழிய வெனவவர் மனனுறு கடவுட் 
டாழ்குவர் கோசலை 

தசரத னெனவே . 

309 
கடறரு முகிலொளிர் கமலம் தலரா 
வடவரை யுடன் வரு 

செயலென 

மறையுந் 
தடவுத லறிவரு கனிமுத லவனும் 
புடைவரு மிளவலு மெனகனி புகல்வார் . 

310 
கஙஉ . எதிர்வரு மவர்களை யெனையுடை யிறைவன் 

முதிர் தரு கருணையின் முகமல ரொளிர 
எதுவினை யிடரிலை யினிது நு மனையும் 
மதிதரு குமரரும் வலியர் கொ லெனவே . 

311 
( 52 அ ) 4 பிரியா , 8 மறைால் , 11 மொழிவில . 16 வினரால் . 
[ 52.க ) 1 வீரரு . 2 மிளையரு : மிளைஞனும் , 6 இரை தரு . 8 திடைபோய்ச் . 
9-11 சேர்பொழு தணிநகர் செறிபவ . 10 தணிதரு . 10-11 தணிகக 
ருறைபவ : தணிநக ருறநக : தணிதரு துறைநக : தனிதரு துறைநக . 
11 துறுகுவ : துறைக்க : துறநக : துடர் குவ : வராக . 12 ரெதிராக் : ரெதி 
ரா . 14 வளர்பயிர் . ( க x.0 ] 3 மிவர்கட : மவர் தட . 7 கிளைஞரு . 8 மனை 
யார் : மினையார் : மிணையார் . 10 ரெனவவர் . 11 மகிழ்வுறு: மண்ணுறு : 
மனமுறு . 14 கவுசலை . 15 தாபத . ( கஙக ) 1 கடல்கவர் : கடல்வரு : கடல் 

2 முகிலொளி. 4. தலா , 15 மென நிகர் . ( கங 2 ) 1 எதிர் தரு. 2 மிவர் 
களை . 3 யெமையுடை . 6 கருணையன் . 8 ரொளிரா . 11 யினிதினு . 14 குர 
வரும் . 


72 


கையடைப் படலம் 


73 . 


312 


ககூகூ . அஃதைய நினையெம தரசென வுடையேம் 

இஃதொரு பொருளல வெமதுயி ருடனேழ் 
மகிதல முழுதையு முறுகவிம் மலரோன் 
உகுபக லளவென வுரைகனி புரிவார் . 

வேறு 
கஙச . இப்பரி சணிநக ருறையும் யாவரும் 

மெய்ப்புகழ் புனை தர விளைய வீரர்கள் 
தப்பற வடிநிழ றழுவி யேத்துற 

முப்பரம் பொருளினு முதல்வன் வைகுறும் . 
ககூடு . அரசர்தம் பெருமக னகிலம் யாவையும் 

விரசுறு தனிக்குடை விளங்க வென்றிசேர் 
முரசொலி கறங்கிட முனிவ ரேத்துறக் 
கரைசெய லரியதோர் களிப்பின் வைகுநாள் . 

திருவவதாரப்படலம் முற்றும் . 


313 


314 


கா . 


க . 


கையடைப் படலம் . 
நனைவரு கற்பக நாட்டு நன்னகர் 
அனைவரு மணை தர வயிர்க்குஞ் சிந்தையான் 
நினையவு மரியது விசும்பி னீண்டதோர் 

புனை மணி மண்டபம் பொலிய வெய்தினான் . 315 
( ஙங ) 1 அஃதியை: அஃதியல் : அஃதிது : அஃகுதைய : அஃகுதய: 
அகுதைய . 

2 நினைவெம . 2-3 நினைவுமை யரசென . 4 வுடையோம் . 
5 இருதொரு . 5-8 இஃதுபொருளல வெமதுயிருடலுடனேழ் . 11 முறுகு 
வை : முறுகென : முறுகவி . 13 உறுபக . 16 பகர்வார்: புகல்வார். ( கஙச) 
3 ரிறையும் . 6-7 புனை தரு மிளைய . 8 வீரரும் . 9. தப்புற. 10-11 வடிமலர் 
தழுவி . 14 பொருளுக்கு : பொருளெனு: பொருளிற்கு : பொருளிற்குண் . 
16 வைகுநாள் . ( கஙரு கையடைப் 

படலத்தின் முதற் செய்யுள் . 
2 பெருமையி . 5 விரைசுறு : விரைசறு, 8 வெற்றிசேர் 14 வரியதோர் . 
16 வைகுவார் : வைகினான் . 

[ க ) 1 நனைவருங் . 3 நாடும் . 5 அனையது . 5-7 வனைதொழின் 
மிகு மயற்குஞ்: வனைவன வனை தரு மயற்குஞ். 6-7 முனிவரு மயிர்க்குஞ்: 
மனி , 

மயிர்க்குஞ்: மனிதர்கள் யார்க்குஞ். 7 மயக்குஞ்: 8 சிந்தையால். 
11-12 விசும்பு நீண்டதோர் . 15-16 பொலிவி னெய்தியே : பொலிவி னெய் 
தினான் . 16 வெய்தியே : மேயினான் : மேவினான் . 
314 (i) அரியணை மிசைதனி லழகு மன்றியின் 

புரிதவ மிகுபதப் பொற்பி னீடருள் 
அரசர்கள் முடிபடி வனைய வம்பொனின் 
உரைபொடி மலைகுவை யொப்ப குப்பையோ, 


தெரு 


73 


10 


74 


பாலகாண்டம் 


உ . தூயமெல் லரியணைப் பொலிந்து தோன் றினான் 

சேயிரு விசும்பிடைத் திரியுஞ் சாரணர் 
நாயக னிவன் கொலென் றயிர்த்து நாட்டமோர் 
ஆயிர மில்லையென் 

நீங்கவே . 


316 


பை 


றைய 


கூ . மடங்கல் போன் மொய்ம்பினான் முன்னர் மன்னுயிர் 
அடங்கலு முலகும்வே றமைத்துத் தேவரோ 
டிடங்கொணான் முகனையும் படைப்ப னீண்டெனாத் 
தொடங்கிய துனியுறு முனிவன் றோன்றினான் . 


317 


வேறு 
ச . வந்துமுனி யெய்து தலு மார்பினணி யாரம் 

அந்தரத லத்திரவி யஞ்சவொளி விஞ்சக் 
கந்தமல ரிற்கடவு டன் வரவு காணும் 
இந்திரனெ னக்கடிதெ ழுந்தடிப ணிந்தான் . 

318 
ரு . பணிந்து மணி செற்றுபுகு யிற்றியவிர் பைம்பொன் 

அணிந்ததவி சிட்டினித ருத்தியொ டிருத்தி 
இணைந்தகம லச்சரண ருச்சனை செய் தின்றே 
துணிந்ததென் வினைத்தொடரெனத்தொழுது சொல்லும் 319 
நிலஞ்செய்தவ மென்றுணரி னன்று நெடி யோயென் 
நலஞ்செய்வினை யுண்டெனினு மன்றுநகர் நீயான் 
வலஞ்செய்துவ ணங்கவெளி வந்தவிது முந்தெங் 
குலஞ்செய்தவ மென் றினிது கூறமுனி கூறும் . 

320 
( உ ) 2 லரியணை . 4 துன்னினான் . 5 சேயிடை : சேயுயர் . 10-11 னிவ 
னென வயிர்த்து . 16 நீங்கினார் : நீங்கினான் . ( 5) இதனோடு அரசியற்பட 
லம் முடிகின்றது . 3 முன்ன : றன்முன் , 6 முலகம்வே . 8 தெய்வரோ , 12 
னீண்டெனத் . 14 துனியறு : துனிவுறு : துனிவுரு : நனியுறு : நனியறு ; 
கோசிக . ( ச ) 3 மார் பிலணி : மார்பின் மணி . 5 அந்தரநி . 8 மிஞ்சக் . 9 
கஞ்சமல . ( ரு ) 2 செற்றுபுப . 4 செம்பொன் . 6 சிட்டதின : சிட்டதில . 11 
மர்ச்சனைசெய் . 13 துணிந்ததெம் : துணிந்தது . 14 வினைத்தொடர்பெ : 
வினைத்தொடர்வெ : வினைத் துயரெ : வினைத்தொகையெ . 16 சொன்னான் . 
( சு ) 1 நீலன் செய்தவ . 11 வந்ததிது : வந்ததவம் 12 முந்தென் . 14 


. 


மின்றினிது . 


74 


கையடைப் படலம் 


வேறு 
என்னனைய முனிவர்களு மிமையவரு மிடையூறொன் 

றுடைய ரானாற் 
பன்னகமு நகுவெள்ளிப் பனிவரையும் பாற்கடலும் 

பதும் பீடத் 
தன்ன கருங் கற்பகநாட் டணி.நகரு மணிபாட 

வயோத்தி யென்னும் 
பொன்னகரு மல்லாது புகலுண்டோ விகல்கடந்த 
புலவு 

வேலோய் . 


321 


அ . இன்றளிர்க்கற் பகநறுந்தே னிடைதுளிக்கு நிழலிருக்கை 

யிழந்து போந்து 
நின் றளிக்குந் தனிக்குடையி னிழலொதுங்கிக் குறையிரந்து 

நிற்ப நோக்கிக் 
குன்றளிக்குங் குருமணித்தோட் சம்பரனைக் குலத்தோடுந் 

தொலைத்து நீகொண் 
டன் றளித்த வரசன்றோ புரந்தரனின் றாள்கின்ற 
கரச வென்றான் . 

322 


கூ . உரைசெய்த வளவின வன் முகநோக்கி யுள்ளத்து 

ளொருவ ராலுங் 
கரைசெய்ய வரியதொரு பேருவகைக் கடல்பெருகக் 

கரங்கள் கூப்பி 
அரசெய்தி யிருந்தபய னெய்தினன் மற் றினிச்செய்வ 

தருளு கென்று 
முரசெய்து கடைத் தலையான் முன்மொழியப் பின் மொழியு 
முனிவ னாங்கே . 

323 


( எ ) 2 முனிவரரு . 8 மந்தவெள்ளிப் . 15 டணிகவரூ. 22 விகல் 
கடிந்த . ( அ ) 1 இன்றளிக்கற் . 5 யிகழ்ந்து . 8-9 தனிக்குடைக்கீழதினொதும் 
கிக் . 14 குலமணித்தோட் . 18 நீவென் ( p ) . 22 றளிக்கின்ற : றருள்கின்ற . 
22-23 நாள்கின்றா ன ரச . 23-24 வரசு தானே : செ தென்றான் . ( க ) 1-2 
உரைசெய்யு மளவினவன் : உரைசெய்யு மள வினனன் . 2 வளவையிற்றான் : 
வளவையிற்றன் : வளவிலவன் . 4-5 யுள்ளத்தி னொருவ , 7-8 கரைரைசெய்தற் 
கரியதொரு : கரைசெய்ய லரியதொரு : கரைசெய்த வரியதொரு . 10 கடல் 
பெருகிக் . 13 அரைசெய்தி . 15 னுணர்ந்தனன்மற் : னெய்தினமற் . 18 
கென்ன : கென்றான் . 19 முரசறையும் ; முரைசெய்து . 22-24 பின்முனியு 
மொழிவ தானான் : பின்முனியு மொழிய லுற்றான் . 


75 


76 


பாலகாண்டம் 


40. தருவனத்துள் யானியற்றுந் தகைவேள்விக் கிடையூறாய்த் 

தவஞ்செய் வோரை 
வெருவரச்சென் றடைகாம வெகுளியென நிருதரிடை 
இது விலக்கா வண்ணஞ் 
செருமுகத்துக் காத்தியென நின்புதல்வ ரனைவரினுங் 

கரிய செம்மல் 
ஒருவனைத்தர் திடுதியென வுயிரிரக்குக் கொடுங்கூற்றி 
னுளையச் சொன்னான் . 

324 
கக . எண்ணிலா வருங்குணத்தோ னியம்பியசொன் மருமத்தி 

னெறிவேல் பாய்ந்த 
புண்ணிலாம் பெரும்புழையிற் கன னுழைந்தா லெனச்செவியிற் 


புகுத லோடும் 


உண்ணிலா வியதுயரம் பிடித்துந்த வாருயிர்நின் 


ராச லாடக் 


படை 


டை 


கண்ணிலான் பெற்றிழந்தா னெனவுழந்தான் கடுந்துயரங் 
கால வேலான் . 

325 
கஉ . தொடையூற்றிற் றேன்றுளிக்கு நறுந்தாரா னொருவண்ணந் 

துயர் நீங்கிப் 
-யூற்ற மீலன் சிறிய னிவன் பெரியோய் பணியிதுவேற் 

பனிநீர்க் கங்கை 
புடையூற்றுஞ் சடையானும் புரந்தரனும் வெகுண்டெழுந்து 

புகுந்து செய்யும் 
டயூற்றுக் கிடையூறா யான் காப்பன் பெருவேள்விக் 
கெழுக வென்றான் . 

326 
( 50 ) 1 தருவனத்தில். 2 யாமியற்றும் . 3 தவவேள்விக் : தழல்வேள்விக்: 
தனிவேள்விக். 6 வாரை : வோர்கள் . 8 றடர்காம . 11 விலங்கா . 13 செரு 
முகத்திற் . 14 காத்தியெனை. 14-15 காத்திடுதற் குன்சிறுவ . 15 நின்சிறுவ . 
15-16 நின்புதல்வர் நால்வரினுங் : நின்சிறுவர் நால்வரினுங் . 

20 தீதி 
யென . 21 வுயிரீர்க்குங் . 22 கடுங்கூற்றி . ( கக ) 1-2 எண்ணிலாப் பெருங் 
குணத்தோ. 2 வருந்தவத்தோ: வருங்குணத்தா. 4-5 மருமத்து ளெறி 
வேல் : 6 பாயப் . 7 புண்ணுலாம் : புண்ணிலாழ் . 8 பெருமுழையிற் . 9 கன 
னுழைத்தா . 21 னெனவுழன்றான் : னெனவுழந்த . 22 கடுந்து 

துயராற் : நெடுந் 
துயராற் . 23 காவல் . 24 வேலோன் . ( கஉ ) 1-2 தொடையூற்றுந் தேன் 
றுளிக்கு . 9 னிவர் பெரியோர் : னவர்பேரியோர் : னவன்பெரியோய் . 10 
பணியிதுவே . 11 பணிநீர்க் . 12 கங்கைப் . 15-16 நான்முகனும் புரந்தர 
னும் . 16 நான்முகனும் . 18 போர்செய் . 


76 


கையடைப் படலம் 


77 


கங . என் றனனென் றலுமுனியோ டெதிர்ந்ததுபண் டெழுந்தமுனி 

விறுதிக் காலம் 
அன்றெனவா மெனவிமையோ ரயிர்த்தனர்மேல் வெயில்கரந்த 

தங்கு மிங்கும் 
நின்றனவுந் திரிந்தனமீ நிவந்தகொழுங் கடைப்புருவ 

நெற்றி முற்றச் 
சென் றனவந் தன நகையுஞ் சிவந்தன கண் ணிருண்டனபோய்த் 
திசைக ளெல்லாம் . 

327 
வேறு 
கறுத்த மாமுனி கருத்தை யுன்னி 
பொறுத்தி யென்றவற் புகன்று நின்மகற் 
குறுத்த லாகலா வுறுதி யெய்துநாள் 
மறுத்தி யோவெனா வசிட்டன் கூறினான் . 

328 
கரு . பெய்யு மாரியாற் பெருகு வெள்ளம் போய் 

மொய்கொள் வேலைவாய் முடுகு மாறுபோல் 
ஐய நின்மகற் களவில் விஞ்சைவந் 
தெய்து காலமின் றெதிர்ந்த தென்னவே . 

329 
கசு . குருவின் வாசகங் கொண்டு கொற்றவன் 

திருவின் கேள்வனைக் கொணர்மின் சென்றென 
வருக வென்றன ரென்ற லோடும்வந் 
தருகு சார்ந்தன னறிவி னும்பரான் . 

330 
( கங ] 2-5 றலுமுனிவோ டெழுந்தனன் மண் படைத்தமுனி யிறுதிக் : 
றலுமுனி வோடெழுந்தெதிர்பண் டடைந் தமுனி யிறுதிக் : றலுமுனிவோ 
டெதிர்ந்தனன் பண்டிரந்துவரு மிறுதிக் : றலுமுனிவோ டெதிர்ந்தனன் 
பண் டடைந் தமுனி யிறுதிக் : மலுமவனோ டெதிர்ந்து புவி படைத்தமுனி 
யிறுதிக் : மலுமிவனோ ... டெதிர்ந்தமுனிவிறுதிக் : றலுமுனிவோ டெழுந்தது 
பண் டடைந்தமுனி யிறுதிக் : றலுமுனிவோ டெதிர்ந்தது பண்டடைந்த 
முனி விறுதிக் . 3 டெதிர்ந்னதுபண் . 4 டடைந்தமுனி. 5 யிறுதிக் . 11 
வங்கு . 14 திரிந்தனமேல் : திரிந்தனவு . 15 நிவந்த கொடுங் : நிவர்ந்த 
கொழும் : நிவந்தசெழும்: நிவந்தெநெடுங் : நிமிர்ந்தகொழுங். 19 சென்றது 
வந் . 20 ததுநகையுஞ். 22 டிரிந் தனபோய்த். ( கச ) 7 புகழ்ந்து . 8 நீண் 
மகற் . 9 - 10 குறுத் தியாகலா : குறுத்தி லா கலா. 9-11 குறுத்தி யாவதோ 
ருறுதி : குறுத்தி யாதலா லுறுதி . 10 லாகுமோ : வாகலா . 10-11 வாதலா 
ருறுதி : யாவதோ ருறுதி . 14 யோவென : யாமென : நீயென்று . 16 கூறு 
வான் . ( கரு ) 2 மாரியிற் . 3 பிறிது : பிறிதொர் . 4 வெள்ளமா : வெள்ள 
மாய் : வெள்ள நீர் . 6 வேலைமுன் : வேலையை : வேலைநீர் : வேலைமேல் . 7-8 
முடுகும் வாறுபோல் . 11 கான . 14-15 காலம்வந் தெதிர்ந்த : காலந்தா 
னெதிர்ந்த : காலமிங் கெதிர்ந்த : காலம்வந் தியைந்த . 16 வாமென்றான் . 
(கசு ) 3 கேட்ட : கொண்ட . 7 கொணர்க , 10-11 வென்றனன் வருத . 
னென்ன : ரென்ன : னென்ற . 16 னெம்பிரான் . 

77 


11 


78 


பாலகாண்டம் 


கஎ , 


ககூ , 


வந்த நம்பியைத் தம்பி தன்னொடு 
முந்தை நான் மறை முனிக்குக் காட்டிநற் 
தந்தை நீதனித் தாயு நீயிவர்க் 

கெந்தை தந்தன னியைந்த செய்கென்றான் . 331 
க.அ. கொடுத்த மைந்தரைக் கொண்டு சிந்தைமுந் 

கெடுத்த சீற்றம்விட் டினிது வாழ்க்தி மேல் 
அடுத்த வேள்வி போய் முடித்து நாமெனா 
நடத்தன் மேயினா ன வைக்க ணீங்கினா 

னான் . 

332 
வென்றி வாள் புடை விசித்து மெய்ம்மைபோல் 
என்றுந் தேய்வுறாக் தூணி யாத்திரு 
குன்று போன்றுள கோளிற் கொற்றவில் 
ஒன் றுந் தாங்கினா னுலகந் தாங்கினான் . 

333 
உ.0 . அன்ன தம்பியுந் தானு மையன் பின் 

மன்ன னின்னுயிர் வழிக்கொண் டாலெனச் 
சொன்ன மாதவற் றொடர்ந்து சாயைபோற் 
பொன்னின் மாநகர்ப் புரிசை நீங்கினார் . 

334 
வரங்கண் மாசறத் தவஞ்செய் வோர்கள் வாழ் 
புரங்க ணேரலா நகரி னீங்கிப்போய் 
அரங்கி னாடுவார் சிலம்பி னன்னநின் 
றிரங்கு வார்புனற் சரயு வெய்தினார் . 

335 
( கஎ ) இச்செய்யுளோடு கையடைப்படலம் முற்றும் . 4 தன்னொடம் : 
தன்னொடெம் : யோடுமம் . 5 முந்த : முந்து , 12 நீயிவற் . 14-15 தந்தனை 
யியைந்த. 15 னிசைந்த , 16செய்கெனா. ( கஅ ) இச்செய்யுளோடு கையடைப் 
படலம் முற்றும் . 2 மைந்தனைக். 4 சிந்தைவர். 4-5 சிந்தை முன் னெடுத்த: 
சிந்தைமுன் பெடுத்த . 7 டினிதின் . 8 வாழ்த்தியே . 9 எடுத்த . 11-12 
முடிப்ப தாமெனா: முடித்த தாமெனா: முடிக்க லாமெனா: முடிப்ப நாமெனா. 
14-16 மேயினார் நவைக்க ணீங்கினார் . 15 னவை: க . ( கக * ) 2 வாளிடை . 
4. மென்மைபோல் : மேன்மைபோல் , 6 தேய்விலாத் . 6-7 தேய்வுறாப் பூணி. 
8 யார்த்திரு: யார்த் திருட் , 9 குன்றம் . 10 போன்றுயர் : போலுயர் : போன்று 
லாங் : போன் றுலாத். 10-11 போன்றுளான் குனியும் ; போன்றுளார் பணி 
யுங். 13 ஒன்று . [ 20 ] 4 மையனாம் : மையனு: மன்பினால் : மையறு . 11 
றொடர்ந்த . 14 மான கர்ப்: மானகர்ப் . 16 நீங்கினான் . ( உக ) 1 வரஞ்செய்: 
வரங்கொண் . 3-4 தலங்கள் செய்ஞர் வாழ் . 4 தோர்கள் வாழ் : வார்கள் 
வாழ் . 6 ணேரிலா : ணே ரலார் . 6-7 ணீரிலாப் பரிசை . 7-8 நகர நீ 

நீங்கிப் 
சீங்கிப்போய் : நகரை நீங்கிப்போய் : ணீங்கிப்போய் . 
8 நீங்கிப்போய் . 10 லாடுவார் . 12 னென்னதின் : லன்னதின். 16 வெய்தி 
னான் . 


உக . 


போய் : நகரு 


நகரு 


78 


கையடைப் படலம் 


79 


22 . 


கரும்பு கால் பொரக் கழனி வார்ந்ததேன் 
வரம்பு மீதிடு மருத வேலிவாய் 
அரும்பு கொங்கையா ரம்மெ லோ திபோற் 
சுரும்பு வாழ்வதோர் சோலை நண்ணினார் . 

336 
( உஉ ) உக- ன் பின் . 3 கமுகின் . 4 வாய்ந்ததேன் . 5 வரம்பின் : 
வரம்பை . 6 மீறிடு. 8 வேலியார் . 10 கொங்கைய : கோதைய . 12 லோதி 
மேற் . 16 நண்ணினான் : வை :கினார் : யெய்தினார் : மேயினார் . 
336 (i) இனைய சோலைமற் றியால் தென் றுமா 

முனிவ கூறென முதல்வன் கூறலும் 
பனுவல் வேத நூல் பகரு மா தவன் 

தனுவ வாயிதன் தன்மை கேளெனா. 
4 தென்ன மா . 11 பயக்கு . 14 லாயிதின் . 16 கேளென்றான் . 
(ii ) சம்ப ரப்பெயர்த் தான வன்னுடன் 

உம்பர் கோமக ன மரு டன்றநாள் 
வெம்பி மற்றவன் வெற்றி கொண்டபோ 

தம்ப ரம்மிழந் தவனி வந்தனன் . 
2 ரன்னெனுர் . 2-4 ரப்பெய ருடைய தானவன் . 4 வன்னொடும் 
6-7 கோவுமா யமரு . 7 னக்கு . 14 ரத்திழிந். 16 யெய்தினான் . 
( iii ) அவனி வந்துமன் னவரி டந்தொறும் 

னன்னவே தானு ழன்றபோழ் 
திவனின் வேறுமற் றில்லை யெற்கெனா 

வவன்விரும்பிவந் துந்தை யன்புறா. 
2 யெய்திமன் . 8 ழன்றறிந் : ழற்றினர் : டற்றிவர் . 9 திலரின் . 10 
மாறுவே . 12 போர்க்கெழு : போர்க்கெனா. 13 உலன்வி . 16 நாடுறா . 
(iv ) இந்த விவ் விடத் தெய்தி யிந்திரன் 

சந்த வார்பொழிற் றருளொரைந்தையும் 
வந்து நிற்கெனா மனநி னைப்பின் முன் 

முந்து வந்துமா முரல நின்றதால் . 
7-8 றருவி டந்தனில் . 10 ஈற்கநம் : சிற்கொணா. 12 னைப்புமுன் : னைப் 
பினின் . 13 முந்த : முந்தி . 16 நின்றதே : நின்றவால் . 
( v) நின்ற சோலைவாய் சியம ரித்தமுங் 

குன்ற வின்றியே செய்து கொண்டவன் 
நன்றி யாவிருந் தரசு நண்ணியே 

துன்று சோலையின் றொழிலு றுத்தினான் . 
4 நித்தலுங் . 10 யாலருந் : யால 

யாலறிந் . 11 

தாண . 
னண்ணியே: தரசை நண்ணிய : தாசை நண்ணிய, 12-16 நண்ணிய தென்று 
சோலையி னியல்பு எனர்த்தினான் . 14 - 16 கோவையின் றொழில்செலுத்தி 
னான் . 16. ணர்த்தினான் . 


தவன ெ 


11-12 தரச 


79 


80 


பாலகாண்டம் 


உங . தாழு மாமழை தவழு நெற்றியாற் 

சூழி யானையிற் றோன்று மால்வரைப் 
பாழி மாமுகட் டுச்சிப் பச்சைமா 
ஏழு மேறப்போ யாறு மேறினார் . 

337 
தேவு மாதவற் றொழுது தேவர்தம் 
நாவு ளாகுதி நயக்கும் வேள்விவாய்த் 
தாவு மாபுகை தவழுஞ் சோலைகண் 
டியாவ தீதென்றா னெவர்க்கு மேனின்றான் . 338 

கையடைப்படலம் மற்றும் . 
( உங ) இச்செய்யுள் முதல் தாடகைவதைப் படலம் தொடங்குகிறது. 
3 தழுவு : தழுவ . 6 யானைபோற்: யானையாய்த் ( தோ ). 10-11 மாமுக டுச்சி . 
14 மேறிப்போ. 16 மேறினான் . ( உச ) 2-3 மா தவாத் தொழுது. 4 தேவர் , 
தாம் . 6 ளாவுதி . 8 வேள்வியால் ; வேள்வியில் , 11 தழுவு . 15 னெவற்கு. 
16 மேலுளான் . 
336 ( vi ) உருவ மாறிவே றுருவ மாகியே 

நிருப னன் குடை நிழலி னிற்றலும் 
பரிவி னோக்கி நீ பகர் தி யாலெனாத் 

தருவி னாயகன் றான் விளம்பினான் . 
2-3 மாகிவே றருவ : 

மாறிமா னுருவ . 6 னின் குடை: னங்கொரு . 
9 பரித . 10 னோக்கியே . 11-12 பதாதி யானெனாத் . 12 யாலெனத். 
13-16 திருவி னாயகற் றெரியச் செப்பினான் . 
( vii) சதம கன்னெனைச் சம்ப ரன்னெனும் 

மதம கன்றொடர்ந் தரசு வவ்வினான் 
கதம கன்றிடாக் கனக வெற்பவென் 
விதம கன்றுவந் துன்னை மேவினேன் . 

வெள்ளி என்று குறிக்கப்பட்டுளது . 2 கன்றனைச் . 5 மதும் . 
6-7 கன்றுரந் தரசை . 11 ககன : கவன . 12-14 வெற்பைவவ் விதம 
டங்கிவந் . 
(viii) என்ற போதுதா னிரத மேறியே 

சென்று மற்றவன் சேனை யோடுகக் 
கொன்று வாசவனரசு கொள்ளவே 

அன்றளித்து மீண் டயோத்தி மேவினான் . 
2 போதுத . 10 மீண்டவு . 10-11 வாசவற்கரசு . 
( ix ) அன்ன தாதலி னவனி வந்தகா 

வின்ன நா மமிச் சோலை யென்றலும் 
மன்னர் மன்னவன் மதலை நன்றெனப் 

பின்னை நன்றுயிர்ப் பிரிய மா பினான் . 
இச்செய்யுளோடு கையடைப்படலம் முற்றும் . இவ்வொன்பது செய் 
யுட்களும் உங - ன் பின் . 2 காதல . 2-3 தாலிவ ணவனி . 2-5 காலமில் 
வவனி வந்தததா லென்னு. 4-5 யைந்துதா ரென்னு . 5 வென்னு . 12 நன் 
றெனாப் . 14 நின்றுயிர் . 16 மெய்தினார் . 

80 


எ. தாடகைவதைப் படலம் 


க . திங்கண்மே வுஞ்சடைத் தேவன் மேன் மாரவேள் 
இங்குநின் றெய்யவும் மெரிதருந் நுதல்விழிப் 
பொங்குகோ பஞ்சுடப் பூளைவீயன்ன தன் 

அங்கம்வெந் தன்றுதொட் டநங்கனே யாயினான் , 339 
உ . வாரணத் தரிவையான் மதனனைச் சினவுநாள் 

ஈரமற் றங்கமிங் குகுதலா லிவணெலாம் 
ஆரணத் துறையுளா யங்கநா டிதுவுமக் 
காரணக் குறியுடைக் காமனாச் சிரமமே . 

340 
கூ . பற்றவா வேரொடும் பசையறப் பிறவிபோய் 

முற்றவா லுணர்வுமேன் முடுகினா ரறிவுசென் 
றுற்றவா னவனிருந் தியோகுசெய் தனனெனிற் 

சொற்றவா மளவதோ மற்றிதன் தூய்மையே . 341 
ச . என்றவந் தணனியம் பலும் வியந் தவ்வயிற் 

சென்றுவந் தெதிர்கொளுஞ் செந்நெறிச் செல்வரோ 
டன் றுறைந் தலர்கதிர்ப் பரிதிமண் டிலமகன் 
குன் றின்வந் திவரவோர் சுடுசுரங் குறுகினார் . 342 


( க ) 3 தேவர்மேல் . 5-8 எங்கண்மே லெய்யவு மரியவம் பெய்தவன் : 
எங்கண்மே லெய்தவு மரியவம் பெய்தவன் : எங்கண்மே லெய்யவும் பரிய 
வம் பெய்தனன் : அங்கமே லெய்யவு மரியவம் பெய்தவன் : அங்கமே 
லெய்தவு மரியவம் பெய்தவன் : அங்கண்மே லெய்யவு மரியவம் பெய்தவன் : 
அங்கணம் பெய்யவு மரியவம் பெய்தவன் . 11-12 பூளைவீந் தன்ன தன் : 
பூளைவீந் தன்னவன் . 15-16 டநங்கவே ளாயினான் . ( உ ) 6 றங்குமிங் . 
6-7 றங்கம்வெந் துகுதலா . 7 கெரிதலா . 11 யனங்கநா : யங்கணா. 12 டது 
வுமக் . 14 குறியினாற் . ( ங ) 2 வொடுமனம்: வொடுமறப் : இம்மனம் . 3 பசை 
யிறப் : பசையுறு . 4 பரிவுபோய் . 5 முற்றுவா. 6 லுணர்வுபோய் : னுணர்வு 
மேன் : னுணர்வுபோய் . 7 முறுகினா . 9 றுற்றுவா . 14 மளவிதோ. 15 வன்றி 
தன் . ( ச ) 4 தவன்வயிற் : தனவயிற் : தவளவிற்: தளவினிற் , 6 தெதிர் 
தொழுஞ்: தெதிர்கொடுஞ்: தெதிரெழுஞ். 7 சேணெறிச் : சென்னெறிச் . 
10 தழல்கதிர்ப் . 12 டலமகன் . 13-14 குன்றினின் றிவரவோர் : குன்று 
வந் திவரவோர் : குன்றுரின் றிழிவதோர் : குன்றின்வந் திழிவதோர் : குன்றி 
னின் றிவர்வதோர் : குன்றினின் றிவர்வவோர்: குன்றிகழ்ந் திழிவதோர் . 
14 தணைவவோர் : தணையவோர் : திவர்வதோர் : தனையவோர் . 


81 


11 


82 


பாலகாண்டம் 


ந . பரிதிவா னவனிலம் பசையறப் பருகுவான் 

விருதுமேற் கொண்டுலாம் வேனிலே யல்லதோர் 
இருதுவே றின்மையா லெரிசுடர்க் கடவுளுங் 
கருதின்வே முள்ள முங் காணின்வே நயனமும் . 

343 
சு . படியின்மே லுலகும்வேம் பகரினும் பகருநா 

முடியவே மிரவின்மூ டிருளும்வான் முகடும்வேம் 
விடியுமேல் வெயிலும்வே மழையும்வே மின்னினோ 
டிடியும்வே மென்னின்வே றியாவைவே வா தவே . 

344 
எ . விஞ்சுவான் மழையின் மே லம்பும்வே லும்படச் 

செஞ்செவே செருமுகத் தமர்செயுந் திறனிலா 
வஞ்சர் தீ வினைகளான் மான மா மணியிழந் 
தஞ்சினார் நெஞ்சுபோ லென்றுமா றாதரோ , 

345 
அ . பேய்பிளந் தொக்கநின் றுலர் பெருங் கள்ளியின் 

சாய்பிளந் துக்ககா ரகில்களுந் தழையிலா 
வேய்பிளந் துக்கவெண் டாளமும் விடவரா 

வாய்பிளந் துக்கசெம் மணியுமே வனமெலாம் . 346 
சு . பாருமோ டாது டாதெனும் பாலதே 

சூருமோ டா துகூ டாதரோ சூரியன் 
றேருமோ டாதுமா மாகமீ தேறிநேர் 
காருமோ டாதுள்ே காலுமோ டாதரோ . 

347 
3 பசையிறப் . 4 பருகலான் : பருகிவான் : பருகவான் . 6 கொண் 
லொ : கொண்டுலாய் . 7 வேனலே . 8-9 யன்றிவே றிருதுவொன் : யன்ன 
தோ ரிருதுவொன் : யன்னதோ ரிரு துவென் . 11 லெரிமுதற் : லெரி 
முகக் . 13 கருதில்வே . 15 காணில்வே. ( சு ) 1 படியுமே . 1-2 படியின் 
மேல் வெம்மையைப் : படியும்வேம் வெம்மையைப் . 2 லுலகம்வேம் . 4.6 
பகருநாள் முடியுமே முடியமூ. 5-6 முடியுமே முடியமூ : முடியுமே லுல 
கைமூ . 6 முயிரின் மூ : முடியுமூ : 9 வெடிவின்மேல் : விடியின்மேல் . 14 
மென்னில்வே . 16 காதவே . ( எ ) 1 மிஞ்சுவான் : விஞ்சைவான் . 3 லம் 
புமே . 5 செஞ்சவே . 7 தன்றியே. 8 திறநீலா. 10 வினையினால் : வினை 
களா. 11 மாவிமா. 12 மழையிழந் : மணிவிழும். 15லொன்றுமா. ( அ ) 1-2 
காய்பிளந் துக்கநின் . 7 ரகிலுமே : ரகிலுமோர் : ரகிலுமோ . 8 தளைவிலா: 
தழைபெறா: தழைவிலா : தழைகிலா . 14 துக்கநன் : துக்கமா . (க) 2 
டாமை நீ . 4 பாலதோ . 6 டாமைகூ . 7 டாததோர் : டாததோ . 10 டா 
மெய் . 10-12 டாதுமெய் தேரினேர் மூரிவெங்: டா துநேர் தேரில்வா னூர் 
பெருங் . 11-12 தேருமே தேரினேர் : தேரின்மீ தேறினோர் : தேரினேர் 
மூசுவெங்: வானமே தேரினோர் . 12 தேரினேர் : தேருநேர் . 


82 


தாடகைவதைப் படலம் 


83 


க 0 . கண்கிழித் துமிழ்விடக் கனலரா வரக்கால் 

விண்கிழித் தொளிருமின் னனையபன் மணிவெயில் 
மண்கிழித் திடவெழுஞ் சுடர்கண்மண் மகளுடற் 
புண்கிழித் திடவெழுங் குருதியே போலுமே . 


348 


வேறு 


கக . புழுங்குவெம் பசியொடு புரளும் போரரா 

விழுங்கவந் தெதிரெதிர் விரித்த வாயின் வாய் 
முழங்குதிண் கரிபுகு முடுகி மீமிசை 
வழங்குவெங் கதிர்சுட மறைவு தேடியே . 

349 
கஉ . ஏகவெங் கனலர சிருந்த காட்டினிற் 

காகமுங் கரிகளுங் கரிந்து சாம்பின 
மாகவெங் கனலெனும் வடவைத் தீச்சுட 
மேகமுங் கரிந்திடை விழுந்த போன்றவே . 

350 
கங . கானகத் தியங்கிய கழுதின் றேர்க்குலந் 

தானகங் கரி தலிற் றலைக்கொண் டோடிப்போய் 
மேனிமிர்ந் தெழுந்திடின் விசும்பு வேமெனா 
வானவர்க் கிரங்கிநீர் வளைந்த தொத்ததே . 

351 
[ 50] 1 கண்கிழிந்: கண்விழித் . 3 கனவரா . 4 வரசுகார் . 5 விண் 
கிழிந் . 6 துமிழுமின் . 8 மணியெலாம் . 9 மண்கிழிங் . 10 திடவிடுஞ் . 
13 புண்கிழிந். 15 குருதிநீர் . 16 போலுமால் : போன்றதே . ( கச ) 1 புழுங் 
கிவெம் : புழுங்கும் வெம் . 3 வாழும் . 4 பேரரா . 6 தெழுந்தெதிர் . 7 விரிந்த . 
9 முழங்குவெங் : முழங்கிவெங் : 10 முகடு , 10-11 கரிபுக முடுகு : கரிபுக 
முழுகு . 13 வழங்கவெங் . 14 கதிர்சுடா . 16 நேடியே . ( க 2 ) 4 காட்டி 
டைக் : நாட்டினிற் : நாட்டிடைக் . 5 காகவெங் . 8 சாய்வன : சாய்ந்தன. 10 
கதிரெனும் . 15 வீழ்ந்த : வீழ்வ . 16 போலுமே; போன்றதே: 
வே . ( கூ ) 2 தியங்கின . 3 கழுகின் . 4 றேர்ப்புனல் . 5-6 தான கத் 
தெழுதலாற் : தானகக் கரிகளிற் : தானகக் கிரிகளின் : தானகக் கிரிகளிற்: 
தானகைக் கிரிகளிற் : தானகல் கிரிகளிற் : தானகத் தெழுதலிற்: தான 
மாக் கிரிகளிற் . 9 மேனிமிர்த் . 9-10 மேனிவந் தெழுந்தனல் . 10 தெழுந் 
துடன் : தணைந்திடின் : தெழுந்திடில் : தெழுந்தகல் : 11 விசும்பும் . 12 
வேமென . 15 வளைத்த . 16 தொக்குமே : தொத்தவே.. " 


போல 


83 


84 


பாலகாண்டம் 


352 


கச . ஏய்த்தவக் கனலிடை யெழுந்த கானற்றேர் 

காய்ந் தவக் கடுவனங் காக்கும் வேனிலின் 
வேந்தனுக் கரசுவீற் றிருக்கச் செய்ததோர் 

பாய்ந்தபொற் காலுடைப் பளிக்குப் பீடமே . 
கரு . தாவரு மிருவினை செற்றுத் தள்ளரு 

மூவகைப் பகையரண் கடந்து முத்தியிற் 
போவது புரிபவர் மனமும் பொன் விலைப் 
பாவையர் மனமும்போற் பசையு மற்றதே . 

353 
கசு , பொரிபரற் படர்நிலம் பொடிந்து கீழுற 

விரி கலிற் பெருவெளி விளங்கித் தோன்றலால் 
அரிமணிப் பணத்தரா வரச னாட்டினும் 
எரிகதிர்க் கினிது புக் கியங்க லாயதே . 

354 
கஎ . எரிந்தெழு கொடுஞ்சுர மினைய தெய்தலும் 

அருந்தவ னிவர் பெரி தளவி லாற்றலைப் 
பொருந்தின ராயினும் பூவின் மெல்லியர் 

வருந்துவர் சிறிதென மனத்தி னோக்கினான் . 355 
( கச ) 1 ஏய்ந்ததக் : ஏய்ந்த திக் . 4 கானத்தேர் : கானத்தோர் . 
5 காய்ந்தநற். 6 கனல்வனங் : கனிவனங் : கரிவனங் . 7 கடுக்கும் . 8 வேன 
லின் . 11 றிருப்பச் , 11-12 றிருக்க மேயதோர் . 12 சேயொளி . 13 பாய்ந்த 
நற் . 14 காலிடைப் . 15 பளிங்குப் . ( கரு ) 1-4 தோமரு மிருவினை துறந்த 
தூநெறி : தேவரு ளிருவினை செற்று முற்றிய : தேவரி னிருவினை செற்றத் 
துற்றெரி : தேவரி னிருவினை செற்ற துற்றெரி : தேவரு ளிருவினை செற்றுத் 
தேறிய : ஓவரு மிருவினை யற்று முற்றெரி : தோமரு மிருவினைத் தொடர்பு 
முற்றிய . 3 தள்ளித் : தள்ளத்: துறந்து . 3-4 தள்ளி முற்றிய . 5-6 மூவகை 
யாணமும் , 7 கடிந்து . 10 புரிந்தவர் . 12 பொய்விலைப் . 16 மற்றவே . 
( கசு ) 1 பொரிந்துபாற் . 2 படநிலம் : படுநிலம் . 3 பொலிந்து : பொரிந்து : 
போழ்ந்து . 6 பெருவழி . 7 விளங்கத் : விளக்கிற் ( றோ ). 9 அருமணிப்: 
பரிமணிப் . 10 பணத்தர . 10--11 பணிமுடி யரச . 11-12 வரசர் நாட்டி 
னும் . 1.4 கினியபுக். 16 லானதே . ( கஎ ) 8 லாற்றலாற் : லாற்றலிற் . 
12 மெல்லியார் . 14 சிறிதெனா: பெரிதென. 15-16 மனத்து ணோக்கி 
னான் : மனத்து நோக்கினான் . 16 னெண்ணினான் . 
353 (i ) திருகிக் காய்சுரஞ் சிந்திக்கச் சிந்தைநொந் 

துருகிப் போமென் றுரைசெய வேண்டுமோ 
கருகிக் கண்சிவந் துண்டுமண் கான் றுநெய் 

பருகிப் பின்னையும் பாற்கடற் றுஞ்சுமால் 
( 353 (i )] 354- ன் பின் . 11 துண்டமண். 12 கான்றுநெய்ப் . 


84 


தாடகைவதைப் படலம் 


85 


கஅ . நோக்கின னவர்முக நோக்க நோக்குடைக் 

கோக்கும ரருமடி குறுக நான்முகன் 
ஆக்கின விஞ்சைக ளிரண்டு மவ்வழி 
ஊக்கின னவையவ ருள்ளத் துள்ளினார் . 

356 
ககூ , உள்ளிய காலையி னூழித் தீயையும் 

ளுறு கொழுங்கன லெரியும் வெஞ்சுரம் 
தெள்ளுதண் புனலிடைச் சேற லொத்தது 
வள்ள லு முனிவனை வணங்கி 

பாழ்த்தியே , 

357 
20. சுழிபடு கங்கையந் தொங்கன் மௌலியான் 

விழிபட வெந்ததோ வேறு தாலுண்டோ 
பழிபடா மன்னவன் படைத்த நாட்டிடை 

அழிவதென் காரண மறிஞ கூறென்றான் . 358 
உக . என்றலு மிராமனை நோக்கி யின் னுயிர் 

கொன்றுழல் வாழ்க்கையள் கூற்றின் றோற்றத்தள் 
அன்றியு மையிரு நூறு மையன் மா 
ஒன் றிய வலியின ளூழித் தீயனாள் . 

359 
( கஅ ) 1 நோக்கினான் . 2 வாண்முக : ( ன் )றன் முக : ( ன் ) றம்முக : ( ன் ) 
றனிமுக . 2-3 னற்புத நோக்கு . 3 நோக்கி . 3-4 நோக்கி னோக்கு 
டைக் . 4 நோக்கிடைக் . 9 ஆக்கிய . 10-12 பெலையதி பெலையென் 
றாய்மறை , 11-12 ளிரண்டை யல் வழி . 12 மவ்வையின் : மவ்வாயின் . 13-16 
நோக்கின னவரவ ருளத்து நோக்கினார் : ஒக்கின வானவ ருள்ளத் துள் 
ளினார் . 14-15 னவரவை! யுள்ளத் : ( ன் ) யாவையு முள்ளத் . ( கக *) 4 தீ 
யெனும் : தீயினை . 5 எள்ளுவ . 6 கொடுங்கன. 6-7 கொழுங்கதி ரெஞ்சும் . 
7 லெஞ்சும் : லெஞ்சி . 9 தெள்ளுவெண் . 10 புனலெனச் . 11-12 சென்ற 
தொத்ததவ் . 12 லொத்தன : லொத்ததவ் . 15-16 வணங்கிக் கூறுவான் : 
வணங்கிச் சொல்லுவான் . 16 வேண்வொன் : யேத்தியே . (20 ) 2 கங்கை 
யத் : கங்கையின் . 4 மோலியான் . 9 பழிபட : பழிபடு , 9-13 பழிபடர் மன் 
னவன் படைத்த நாட்டினூங் கழிவதென் . 11 பரித்த . 12 நாட்டினில் : 
நாட்டினும் : நாட்டிவண் . 13 அழிவதன் : அழினை : அழிவிதன் . 15 மறி 
யக் . ( உக ) 6 வாழ்க்கையாள் . 8 றோற்றத்தாள் . 14-16 வலியினா ளுறுதி 
கேளென்றான் : வலியினா ளுறுதி ெேகளனா: வலியினா ளுறுதி கேட்கெனா. 
359 ( i ) ஒங்கிய தவத்தினாலே யுயர்ந்தமா முனிவர் தம்மைத் 

தீங்கது செய்து கொன்று தேவர் தம் பதங்க ளெங்கு 
மேங்கிடத் திரியுங் கானி லியங்குறு போதி லிந்த 
வீங்கிடை யரக்கி வந்த வாறெலாம் விளம்பக் கேணி . 


+ 


85 


86 


பாலகாண்டம் 


உஉ . கன்னவி றோளினாய் கமலத் தோனருள் 

மன்னுயி ரனைத்தையும் வாரி வாய்மடுத் 
தின்னுயிர் வளர்க்குமோ ரெரிகொள் கூற்றநேர் 

அன்னவள் யாவளென் றறையக் கேட்டியால் . 360 
உங . இயக்கர் தங் குலத்துளா னுலக மெங்கணும் 

வியக்குறு மொய்ம்பினா னெரியின் வெம்மையான் 
மயக்கில்சற் சரனெனும் வலத்தி னானருள் 

துயக்கிலன் சுகேதுவென் றுளனொர் தூய்மையான் . 361 
உ.ச. அன்ன வன் மகவிலா தயருஞ் சிந்தையான் 

மன்னெடுந் தாமரை மலரின் வைகுறும் 
நன்னெடு முதல்வனை வழுத்தி நற்றவம் 

பன்னெடும் பகலெலாம் புரிந்த பான்மையால் . 362 
உடு . முந்தின னருமறைக் கிழவன் முற்றுநின் 

சிந்தனை யென்னெனச் சிறுவ ரின்மையான் 
நொந்தன னருள்கென நுணங்கு கேள்வியான் 

மைந்தர்க ளிலையொரு மகளுண் டாமென்றான் . 363 
உசு . பூமட மயிலினைப் பொருவும் பொற்பொடும் 

ஏமுறு மதமலை யீரைஞ் ஏறுடைத் 
தாமுறு வலியொடுந் 

தநயை தோன்று 
போவென மலரயன் புகன்று போயினான் . 

364 
( உ z ** ) இதுமுதல் மிகுந் திறன் (ஙக ) முடியவுள்ள 18 பாட்டுக்கள் 
சில பிரதிகளில் இல்லை . சக - ன் பின் : சஉ - ன் பின் , ( வெள்ளி என்று 
ஓர் எட்டில் குறிக்கப்பெற்றுள்ளது . 6 (i ) யாவையும் . 8 வாய்ப்படுத் . 8-9 
வாய்ப்பெயா வின்னுயிர் : வாய்ப்பெய ரின்னுயிர் . 8-10 வாய்ப்பெயரின்னவ 
ளார்த்திடு ( மே ) . 9-11 தென்னையும் விழுங்குவ ளெரிகொள் . 10-11 வளர்த் 
திடு மெரிகொள் : அனைத்தையு மெரிகொள் . 12 கூற்றனாள் : கூற்றினாள் : 
கூற்றினேர் . 14-15 ஆரென வறையக் . 15 றறியக் . 15-16 றறியக் கேட்டி 
யேல் . ( உங * ) 3-4 னொருவ னெங்கணும் . 5 வியப்புறு: வியக்குவ . 7 னெரி 
யும் . 9 மயக்கில்சச்: மயக்கிலன் : மயக்கிலச் : மயக்கலிற். 11 வரத்தி . 13 
துயக்கலில். 14 சுகேசனென் : கேதுவென் . ( உச * ) 4 ( ந் ) தன்மையான் . 
7 மலருள் . 8 வைகிய . 10 முதறனை . 15 பயின்ற: பயந்த : ஆய்ந்த : உழந்த . 
16 பான்மையான் . ( உரு * ) 8 ரின்றியே. 10 னருளென . 11 நுணுகுங் . 12 
கேள்வியாய் : வேள்வியாய் . 14 ளில்லையோர் . 15 மகவுண் . 16 டென்றனன் . 
[ உ ** ) 3 பொருவு . 4 பொற்புடன் . 6 கதமலை. 6-7 மதலைமா வீரைஞ். 
8 தூற்றிடைத் . 9 தாமிகு . 10 வலியொடு . 11 தநயள் . 12-13 தோன்று 
நீர் போமென.13-14 போமதி யெனவயன் . 14 மலரவன் . 


86 


தாடகைவதைப் படலம் 


87 


உஎ . ஆயவ னபருள்வழி யலர்ந்த தாமரைச் 

சேயவ ளென வளர் செவ்வி கண்டிவட் 
காயவன் யார்கொலென் றாய்ந்து தன் கிளை 
நாயகன் சுந்தனென் பவற்கு நல்கினான் . 

365 
உஅ . காமனு மிரதியுங் கலந்த காட்சியீ 

தாமென வியக்கனு மணங்க னாளும்வே 
றியாமமும் பகலுமோ ரீறு காண்கிலார் 
தாமுறு பெருங்களிச் சலதி மூழ்கினார் . 

366 
உகூ . பற்பல நாட்செலீஇப் பதுமை போன்றொளிர் 

பொற்பினாள் வயிற்றிடைப் புவன மேங்கிட 
வெற்புறழ் புயத்துமா ரீச னும்விறல் 
மற்பொரு சுவாகுவும் வந்து தோன்றினார் . 

367 
» 0. மாயமும் வஞ்சமும் வரம்பி லாற்றலுந் 

தாயினும் பழகினார் தமக்குந் தேர்வொணா 
தாயவர் வளர்வுழி யவரை யீன்றவக் 

காய்சினத் தியக்கனுங் களிப்பின் மேன்மையால் . 368 
ஙக . தீதுறு மவுணர்க டீமை தீர்தர 

மோதுறு கடலெலா மொருகை மொண்டுணும் 
மாதவ னுறைவிட மதனில் வந்துநீள் 
பாதவ மனைத்தையும் பறித்து வீசினான் . 

369 
( உஎ*] 3-4 ( ப் ) பிறந்த வாயிழைச் . 6 ளெனவரு. 7 செல்வி . 8 கண் 
டவட் , 9-10 காயலர் யாவரென் . 12 தங்கிளை : தன்குல . 14 சுசந்த 
னென் : வசுந்தனென் : சுகந்தெனென் . 14-15 சுதனென வவற்கு . ( உ « * ] 
4 காட்சிய . 8-9 னாளுமே யாமமும் . 11-12 ரீறின் றென்னலாந் : ரீறின் 
றென்னலார் : ரீறின் றென்னலால் : ரீறின் றென்னலாத் : ரீறின் றென்ன 
லாய்த் . 13 தாமிகு . 15 சலத்தின் . 16 வைகினார் . ( உ ++ ] 2 நாட்செலப் . 
4 போலொளிர் : போலிய . 8 மோங்கிட . 9 வெற்பணி : வெற்பன : வெற் 
படு, 11-12 ரீசன் வென்றிசேர் . 13 மற்பெருஞ். [x0 * ) 1 மாயையும் . 
5 தாயிலும் . 6-7 பழகினுந் தமக்குத். 8 தேரொணா. 9 வாயவர் . 10 வளர் 
வுழீஇ . 13-14 காய்சின வியக்கனுங் . 16 மேன்மையான் : வைகினான் : வைகு 
நாள் . ( ஙக * ) 1 தீதறு . 4 தீதர : தீய்தர . 5 வோதுறு . 8 மொண்டிடும் . 
10 னுறையிட . 11 மதனை . 16 வீசினார் . 


87 


88 


பாலகாண்டம் 


371 


கூஉ . விழைவுறு மா தவம் வெஃகி னோர் விரும் 

புழைகலை பிரலையை யுயிருண் டோங்கிய 
வழைமுதன் மரனெலா மடிப்ப மாதவன் 

370 
தழலெழ விழித்தனன் சாம்ப ராயினான் . 
கூகூ . மற்றவன் விளிந் தமை மைந்தர் தம்மொடும் 

பொற்றொடி கேட்டுவெங் கனலிற் பொங்குறா 
முற்றுற முடிக்குவன் முனியை யென்றெழா 

நற்றவ னுறைவிட மதனை நண்ணினாள் . 
கூச . இடியொடு மடங்கலும் வளியு மேங்கிடக் 

கடிகெட வமரர்கள் கதிரு முட்குறத் 
தடியுடை முகிற்குலஞ் சலிப்ப வண்டமும் 

வெடிபட வதிர்த்தெதிர் விளித்து மண்டவே . 372 
கூடு . தமிழெனு மளப்பருஞ் சலதி தந்தவன் 

உமிழ்கனல் விழிவழி யொழுக வுங்கரித் 
தழிவன செய்கலா லாக்க ராகியே 
இழிகென வுரைத்தன னசனி யெஞ்சவே . 

373 
கூசு , வெருக்கொள வுலகையும் விண்ணு ளோரையும் 

முருக்கியெவ் வுயிருமுண் டுழலு மூர்க்கராம் 
அரக்கர்களாயின ரக்க ணத்தினில் 
உருக்கிய செம்பென வுமிழ்கட் டீயினர் . 

374 
( ஈ.உ * ) 2 மாதவன் . 4 னோன் விரும்: னார் விரும் . 5 புழைதலை : புழை 
தனை : புழைகளை . 7-8 யுயிர்கொண் டேகிய . 8-9 டேகியவ் வழியினில் : 
டேகியல் வழியொடு . 9 வழியொடு : வழையொடு: வாழைதழை : வழையுடை . 
9-12 பழியொடும் பகைப்புறம் பார்த்த பண்ணவன் . 10 மரமெலா . 11 
மடிய . 14 விழித்தலும் . 16 ராயினன் . ( 5.5 *) 2 விளிந்தனன் : அழிந்தமை . 
6-7 கேட்டுவந் தனலிற், 8 பொங்குற . 10 முடுக்குவான் . 10-16 முடிக்கு 
வ ... யென் றவர்... நண்ணினார் . 14 னுறையிட . ( ஙச * ) 3 எவையு : வெளியு: 
விளியு : ஒளியு . 4 மோங்கிடக் . 6 வமரருங் . 8 முட்கிடத் : முட்கறத் : மட் 
குறத் . 13-14 வெடி கிர்த் தெதிரவள் . 14 வதிர்ந்தெதிர் : வார்த்தெதிர் . 
15 விழித்து . 16 மண்டினன் . ( கூரு * ) 2 மளக்கருஞ். 7 யோங்க . 8 வுட்க 
ருத் : வுங்கருத் . 9-13 தமிழ்வன ராதிரென் றிமிழ்கென: தமிழ்வன ..... 
யிமிழ்கென . 12 ராதிரென் ( P ). 16 யெஞ்சிட : யஞ்சிட . ( ந.சு ** ] இது 
வெள்ளி என்று ஒரு எட்டில் குறிக்கப்பெற்றுளது . 1 வெருக்கொளிவ் . 
6 வுலகுமுண் . 7 டுமிழு . 8 மூர்க்கராய் . 10 ளாயினா. 15-16 வோதி யாயி 
னார் : வோதி யோங்கவே . 16 டீயினார் . 


88 


தாடகைவதைப் படலம் 


89 


375 


376 


ங எ . ஆங்கவன் வெகுளியு மறைந்த சாபமுந் 

தாங்கின ரெதிர்செயுந் தருக்கி லாமையின் 
நீங்கினர் சுமாலியை நேர்ந்து நிற்கியாம் 

ஒங்கிய புதல்வரென் றுறவு கூர்ந்தனர் . 
ந.அ. அவனொடும் பா தலத் தனேக நாட்செலீஇத் 

தவனுறு தசமுகன் றனக்கு மாதுலர் 
இவரெனப் புடைத்தழித் துலக மெங்கனும் 

பவனனிற் றிரிகுநர் பதகி மைந்தர்கள் . 
கூ ... மிகுந்திறன் மைந்தரை வேறு நீங்குறாத் 

தகுந்தொழின் முனிவரன் சலத்தை யுன்னியே 
வகுந்துற வசுவரி வதிந்த திவ்வனம் 

புகுந்தன ள ழலெழப் புழுங்கு நெஞ்சினாள் . 
50. மண்ணுருத் தெடுப்பினுங் கடலை வாரினும் 

விண்ணுருத் திடிப்பிலும் வேண்டிற் செய்கிற்பாள் 
எண்ணுருத் தெரிவரும் பாவ மீண்டியோர் 
பெண்ணுருக் கொண்டெனத் திரியும் பெற்றிபாள் . 


377 


378 


[ » எ * ) கூடு - ன் பின் . 5-7 

தாங்குன ள திசெயந் தரிக்கி . 8 லாமையால் . 
9 நீங்கியே. 10 மாலையை . 11 நெருக்கி : நெருங்கி . 11-12 நெருக்க நிற்கு 
நர் . 12 நிற்குநாம் : நிற்குளம் : நிற்குனர் . 14 மைந்தரென் . 16 கூறினார் : 
பூண்டனர் : கூறியே . ( ஙஅ * ) 1 அவனொடு ; அவனெடும் . 4 நாட்செலத் . 

தவமுறு : தவலருந் : தவமிகு . 9-10 இவரெனத் தெழித்தழித்: இவ 
ரெனத் தெழீஇத் தெழீஇ ( யு) . 13-16 பவனனின் விரைவினாற் றிரிவர் 
பாதகர் . 14 றெரிபவர் . ( ஙக ** ] » -ன் பின் . 1 மிகுந்திடின் . 3 வெறிது : 
வெறுத்து : வெறித்து . 4 நீக்குறாள் : நீங்குறாள் : நீக்குறாத் . 5 தகுந் திறல் . 
5-7தகுந்தவ முனிவர்க டவத்தை . 8 யுள்ளியே . 9 வகுந்தெரி: வகுந்துவின் : 
வகுந் திறல் . 9-10 வகுந் துபின் வசுவரி : வகுந்தவ னசுவரி . 10 வடவெரி : 
வடவரி : வசுவழி . 11 வகிர்ந்த . 12 தீவனம் : வில்வனம் . 14ௗனலெனப் : ளன 
லெழப் : ள ழலெனப். 15-16 புகையுங் கண்ணினாள். ( Po) இச்செய்யுளும் 
அடுத்த இரண்டு செய்யுட்களும் உக- ன் பின் . 2-6 தெடுப்பதுங் கடலை வார் 
வதும் விண்ணுருத் திடிப்பதும் . 7 வேண்டிச். 9 எண்ணுமத், 15 தெரியும் . 
376 ( i) ஆங்கவர் போய பின்னை யரக்கியில் வனத்தி லெய்தி 

யோங்கிய முனிவ ரோடு முற்றதோர் பகையை யுன்னித் 
தீங்கறு குணத்தான் மிக்க சிறப்புடை யவர்க ளோடு 
மேங்கியிவ் வொலிகள் சால விறந்திடத் திரிய லுற்றாள் . 


89 


12 


90 


பாலகாண்டம் 


379 


சக . பெருவரை யிரண்டொடும் பிறந்த நஞ்சொடும் 

உருமுறழ் முழக்கொடு மூழித் தீயொடும் 
இருபிறை செறிந்தெழு கடலுண் டாமெனின் 

வெருவரு கோற்றத்தண் மேனி மானு மே . 
சஉ . சூடக வரவுழல் சூலக் கையினள் 

காடுறை வாழ்க்கையள் கண்ணிற் காண்பரேல் 
ஆடவர் பெண்மையை யவாவுந் தோளினாய் 

தாடகை யென்பதச் சழக்கி நாமமே . 
சங . உளப்பெரும் பிணிப்பறா வுலோப மொன்றுமே 

அளப்பருங் குணங்களை யழிக்கு மாறுபோற் 
கிளப்பருங் கொடுமைய வரக்கி கேடிலா 
வளப்பெரு மருகவைப் பழித்து மாற்றினாள் 


380 


381 


வேறு 


சச . இலங்கையா சன் பணிய மைந்தொரிடை யூறாய் 

விலங்கல்வலி கொண்டென து வேள் விநலி கின்றாள் 
அலங்கன் முகி லேயிவளிவ் வங்கநில மெங்குங் 
குலங்களொட டங்கானி கொன்று திரி கின்றாள் . 382 

( சக ) 4 நெஞ்சொடும் . 5 உருமுற . 7-8 மூழிக் காற்றொடும் : மூழிக் 
காலொகம் . 10 செறித்திடு : செறித்தெழு : செறித்தெழும் : செறிக் 
தெழுங் . 12 டாகிலவ் : டாயிடின் . 13 வெருவருந் . 14 தோற்றத்தாள் : 
தோற்றத்த. 16 மன்னுமே . ( சஉ ) 2 வரவுறழ் : மரவு றழ் : வரவினள் : 
வாயுழல் : வாழ்வுழல் . 4 கையினாள் . 5 காடுறு . 6 வாழ்க்கையாள் . 
10-11 பெண்மை யளாவும் . 11-12 யாற்றுந் தோளினாள் . 13 தாடகி . 
14 யென்பவள் : யென்னுமச் . 15 சளத்தின் . ( சங] ஙஅ - ன் பின். 
1 உழப்பரும் : உளப்பரும் . 1-2 உளர்ப்பரும் பிணிப்புறா : உளப்பரும் 
பிணிப்புறா. 2. பிணிப்புற . 6 குணந்தனை , 9 கிளைப்பருங் ; கிளைப்பெரும் . - 
10 கொடுமையவ் . 13 வளப்பரு. 13-15 வளப்பருந் தவத்தையே யழித்து : 
வளப்பெருந் தவங்களை யழித்து : வளப்பரு மருந்தவங் களைந்து . 15 
பதனை . ( சச ) 2-3 சன்பணியின் மைந்தரிடை : சன்பெயரின் மைந்த 
ரிடை : சன் பணிய மைந்தரிடை : சன்பெய ரியைந்த விடை ; சன்பெய 
ரிழைந்தவிடை: சன்பெயரொ டமைந்த திடை : சன்பெயரொ டமைந் 
தொரிடை . 5 விலங்கநனி . 6 கொண்டுநனி: கொன்றெனது . 8 கின்றார் . 
10 லேயிவளவ் : லேயவளில் : லங்கவளிவ் . 10-11 லேயிவளி யங்குநில : 
லேயவளி யங்கநில , 11 வங்கணில . 


90 


தாடகைவதைப் படலம் 


91 


சரு . முன்னுல களித்துமுறை நின்றவுயி ரெல்லாந் 

தன்னுயி ரெனக்கருது தன்மையவன் மைந்த 
என்னினி யுணர்த்துவ தினிச்சிறிது நாளின் 
மன்னுயி ரனைத்தையும் வயிற்றிலிடு மென்றான் . 

383 
சசு . அங்கிறைவ னப்பரி சுரைப்பவது கேளாக் 

கொங்குறை நறைக்குல மலர்க்குழ றுளக்கா 
எங்குறைவ தித்தொழி வியற்றுபவ ளென்முன் 
சங்குறை கரத்தொரு தனிச்சிலை தரித்தான் . 

384 
சஎ . கைவரை யென த்தகைய கா 

காளையயுரை 

கேளா 
ஐவரை யகத்திடை யடைத்தமுனி யைய 
இவ்வரை யிருப்பதவ ளென்பதனின் முன் போர் 
மைவரை நெருப்பெரிய வந்ததென வந்தாள் . 

585 
சஅ . சிலம்புகள் சிலம்பிடை செறித்தகழ லோடு 

நிலம்புக மிதித்தன ணெளித்தகுழி வேலைச் 
சலம்புக வனற்றறுக ணந்தகனு மஞ்சிப் 
பிலம்புக நிலைக்கிரிகள் பின்றொடர வந்தாள் . 

386 
[ ச * ) 1-3 பின்னுல களித்தமுத றந்தவுயி . 2 கழித் துமுறை , 2-3 
களித்தமுனி தந்தவுயி : களித்தமுதல் வந்தவுயி . 3-4 நின்றவுல கெல்லார் . 

தன்னுணர் ( வெ ) . 5-6தன்னுண வெனக்கருது . 7 தன்மையிலன் : தன்மை 
யினள் : தன்மையிவள் : தன்மையவள் : தன்மையினன் . 7-8 தன்மையின 
மைந்தாள் . 8 மைந்தா : 10 துணர்த்துவ . 11 தினிச்சில்பல் : தினிச்சிலபல் . 
15 வயிற்றடையு : வயிற்றுளிடு : வ :யிற்றினிடு . 15-16வயிற்றிடும்: ளென்றான் . 
16 கின்றாள் . ( சசு ) 1 அங்கறிஞ. 2 னிப்பரி . 2-3 னப்படி யுரைத்தபடி : 
னப்பொழு துரைத்தபடி . 3 சுரைத்தபடி . 5 கொங்கறை. 6 நறைக்கு வை . 
6-8 நறைக்குழல் , மலர்ச்செனி துளக்கா . 7-8 மலர்ச்செனி குலுக்கா : 
மலர்ச்செனி துளக்கா. 8 அளக்க . 9 எங்குறைப ( வி ). 10 ளித்தொழி . 11 
லியற்றுமவ . 14 கரத்திலொர் . ( எ ) 6-7 யகத்தினி லடைத்தமுனி . 
8 யையா . 9 எவ்வரை. 10 யிருப்பளவ . 12 முன்னம் . ( சஅ ) 1 சிலம்பு 
கொள் . 1.2 சிலம்பிடை சிலம்புகள் . 3 செறிந்தகழ . 5 நிலம்பக . 6-7 
மிதித் திட நெளித்தகுழி : மிதித்திடை நெளித்தகுழி . 7 னெரித்தகுழி . 
8-9 வேலை யலம்புக . 9-10 சலம்புகு வனத்தறுக . 10 வழற்றறுக . 13 
பெலம்புக : பிலம்புகு . 14 நிலக்கிரிகள் : நிரைக்கிரிகள் : நிரைக்கரிகள் . 
15 முன்றொடர் . 


91 


1 


92 


பாலகாண்டம் 


சக , இறைக்கடை துடித்தபுரு வத்தளெயி றென்னும் 

பிறைக்கடை பிறக்கிட மடித்தபில வாயள் 
மறக்கடை யரக்கிவட வைக்கனலி ரண்டாய் 
நிறைக்கடன் முளைத்தென நெருப்பெழ விழித்தாள் . 


387 


30. கடங்கலுழ் கடுங்களிறு கையொடுகை தெற்றா 

வடங்கொள நுடங்குமிடை யாண்மறுகும் வானோர் 
இடங்களு நெடுந்திசையு மேழுலகு மெங்கும் 
அடங்கலு நடுங்கவுரு மஞ்சநனி யார்த்தாள் . 


. 


388 


(நிக . ஆர்த்தவரை நோக்கிககை செய்தெவரு மஞ்சக் 

கூர்த்தது தி முத்தலை பயிற்கொடிய கூற்றைப் 
பார்த்தெயிறு தின்றுபகு வாய்முழை திறந்தோர் 
வார்த்தையுரை செய்தன ளிடிக்குமழை யன்னாள் . 


389 


( நஉ . கடக்கரும் வலத்தெனது காவலிது யாவுங் 

கெடக்கரு வறுத்தன னினிச்சுவை கிடக்கும் 
விடக்கரி தெனக்கருதி யோவிதிகொ டுந்தப் 
படக்கருதி யோபகர்மின் வந்தபரி சென்றாள் . 

390 
( சசு ) 1 இறக்கடை 5 பிறக்கிடை , 6 பிறங்கிட : பிறக்கடை , 
8 வாயாள் . 9 மறக்கிட ( வ ): கறைக்கடை : மறக்கிடை : மறைக்கட ( வ ). 
12 ரண்டே . 13 நிறக்கடன் . 13-15 நிறைக்கட லிரண்டென நெருப்பென . 
16 விழிப்பாள் . ( 10 ] 2 கடக்களிறு : தடங்களிறு : கடங்களிறு : கருங்க 
ளிறு , 3 கைகொடுகை . 4 தெற்றி : தெற்று : தெற்றும் ; தட்டி . 56 வடங் 
களி னுடங்குமுலை : வடங்களி லுணங்குமிடை : வடங்களி னுடங்குமிடை . 
7 யாண்மறுகி : யான்மறுகி . 8-9 வானோ டிடங்களு. 10 நெடுங்கடலு . 12 
( ம்) யாவும் : மேலும் . 15 வஞ்சநனி. ( ருக ) அ.ன் பின் . 2-3 நோக்கியன 
லென்றெல: ரூ. 3 செய்யவரு : செய்தவரு : செய்தெனினு . 4 மஞ்சிக் . 5 
கூர்த்து நுதி : கூர்த்தநனி. 14 யாடின . 14-15 செய்தனண் மலைக்குவமை . 
15 எலைக்கு மழை . ( உ + ] 1 கடக்கரு . 2 வனத்தெனது . 3 காவலிதில் . 
4 யாருங் . 5-6 கெடக்கரி சறுத்தன : கெடக்கரு சிறுத்தன : கெடக்கரு 
சறுத்தன . 7 னிசைச்சுவை : னினிச்சிலை . 8 கிடைக்கும் . 9 விடக்கரு. 11-12 
யோ விதியி னாலோ : யோ விதிகொணர்ந்தோ . 15-16 வந்தபடி யென்றாள் . 
16 சென்றே . 


92 


தாடகைவதைப் படலம் 


93 


(நிக . மேகமவை யிற்றுக விழித்தனள் புழுங்கா 

மாகவரை யற்றுக வுதைத்தனண் மதித்திண் 
பாகமென முற்றெயி றதுக்கியயில் பற்றா 
ஆகமுற வுற்றெறிவ னென்றெதி ரழன்றாள் . 

391 
ருச . அண்ணன் முனி வற்கது கருத்தெனினு மாளி 

உண்ணென வடிக்கணை தொடுக்கில னுயிர்க்கே 
துண்ணெனும் வினைத்தொழி றொடங்கியுள் ளேனும் 
பெண்ணென மனத்திடை. பெருந்தகை நினைந்தான் . 392 ) 

வேறு 
(நிரு . வெறிந்த செம்மயிர் வெள்ளெயிற் றளயில் 

எறிந்து கொல்வனென் றேற்கவும் பார்க்கிலாச் 
செறிந்த தாரவன் சிந்தைக் கருத்தெலாம் 
அறிந்து நான்மறை யந்தணன் கூறுவான் . 

393 
( .சா . தீதென் றுள்ளவை யாவையுஞ் செய்தெமைக் 

கோதென் றுண்டில ளித்தனை யேகுறை 
யாதென் றெண்ணுவ திக்கொடி யாளையும் 
மாதென் றெண்ணுவ தோமணிப் பூணினாய் . 

394 
(நிஎ . நாண்மை யேயுடை யார்ப்பிழைத் தானகை 

வாண்மை யேயுடை வன்றிற லாடவர் 

( ருகூ ) 2 யற்றுக . 2-4 பற்றுபு பிழிந்தனள் விழுங்கா. 3 விளித்தனள் . 
4 புழுங்க . 5 ஊகவரை . 6 யிற்றுக : யுற்றுக . 9 பாகமெனு . 10 வுற்றெயி , 
11-12 றதுக்கியியல் பாரா . 12 பற்ற . 14 வுய்த்தெறின : முற்றெறிவ . 
( ருச ) 2 வற்கிது . 7 தொடுத்தில . 8 னுயிர்த்தே . 9 துண்ணென. 9-10 
துண்ணெனு மறத்தொழி . 12 னேனும் . 14 மனத்திறை : மதித் திறை . 
16 நினைத்தான் . ( AG ) 4 நாடனை : நடயில் . 6 கொல்வளென் . 6-7 
கொல்வளென் றெஃகையு: கொல்வளென் றெஃகமும் : கொல்வளென் 
றேதமும் . 8 பார்த்திலாச் : பார்க்கிலன் . 13 அறிந்த . 

16 கூறினான் . 
( ருசு ) 2 றுள்ளன . 4 செய்கெனைக் . 7 எத்தனை . 9 யேமிதன் . 10 றுன்னுவ . 
14 றுன்னும் . 14-15 றெண்னுதி யோ மதிப் : றென்ணுவை யோமதிப் . 
( F எ ) 1-4 தாண்மை - தார் தகு. 3-4 யார்பிழைத் தார்நகும் . 4 தார் 
நக்கு : தார்நகு . 5 ஆண்மை . 6 யேபெற்ற : யற்றிடும் : யேகற்ற . 


93 


94 


பாலகாண்டம் 


தோண்மை யேயிவள் - பேர்சொலத் தோற்குமால் 
ஆண்மை யென்னும் தாரிடை வைகுமே . 


395 


ந அ .இந்தி ரன்னிடைந் தானுடைந் தோடினார் 

தந்தி ரம்படத் தானவர் வானவர் 
மந்த ரம்மிவ டோளெனின் மைந்தரோ 
டந்த ரம்மினி யாதுகொ லாண்மையே . 


396 


(நிக . மன்னர் மன்னவன் காதல மற்றுமொன் 

றின்னம் யானுரைக் கின்றதி யாதெனின் 
முன்னொர் கால நிகழ்ந்த முறைமைய 
தென்ன வோதலுற் மூன்றவத் தீறிலான் . 

397 
• 0 . பிருகு வென்னும் பெருந்தவன் றன் மனை 
வருக யற்கட் கியாதிவல் லாசுரர்க் 
கு காதலுறவுற வா 

வாதலே 
கருதி யாவி கவர்ந்தன னேமியான் . 

398 
12 தோற்பரேல் : தோற்பரால் : தோற்குமேல் . 14-16 யென்னுமி 
தார்வசத் தாயதே : யென்னும் தார்வச மாகுமோ : யென்னுமி தார்வசத் 
தாகுமோ: யென்னும் தார் வசத் தாகுமோ : யென்னுமி தார்வசத் தாகு 
மே : யென்னுமி தார் கண்ண தாகுமோ : யென்பதிங் கார்வசத் தாகுமோ . 
(G அ ) இச்செய்யுள் ‘ ஆதலால் ( சு உ ) என்பதன் பின் : ‘ சாற்று (சுச ) 
என்பதன் பின் . 2 ரன்னுடைந் . 2-3 ரன்னுடைந் தேயிடைந் . 3 தானி 
டைர் . 4 தோடினான் . 6 ரம்படைத் : ரம்படித். 10 ரம்மவ . 12-13 மைக் 
தவோ ரந்த : மைந்தர்தோ ளந்த . 14 ரம்மிது . 16 லாண்மையால் : லாண் 
மையாய் : லாமைய . (5 *** ) இதுவும் அடுத்த செய்யுளும் ‘ சாற்றுநாள் 
( * ச ) என்பதன் பின் : ‘ மன்னும் (சுடு ) என்பதன் பின் . இது முதல் 
நான்கு செய்யுட்கள் வெள்ளி எனக் குறிப்பிடப்பட்டுள்ளன . 
லன் . 4 மா றுமொன் . 5 றின்மை . 7 கின்றனன் . 10 காலை . 11 முயன்ற . 
12 முறைமையீ : முறையில்: முறைமையி , 12-13 முறையதே யென்ன . 
13 வென்ன . 15 நானறத் . ( * 0 ** ) இச்செய்யுளுள்ள பிரதிகள் சிலவற்றில் 
மன்னர் மன்னவன் என்ற ருக-ஆம் செய்யுள் 

காணப்படவில்லை . 
7 கெயா திவால் : கயா திவல் : கியா திவ. 8 லார்சுரர்க் : லாசுரற் . 8-12 லாசுற 
வுருகு காத லுறவுல காள் தலாற். 11-12 லுறவுல கோதலாற் . 12 வாத 
லாற் . 16 னேமிமால் : னேமியாய் , 


3 காத 


94 


தாடகைவதைப் படலம் 


95 


சுக . வான கந்தனின் மண்ணினின் மன்னுயிர் 

போன கந்தனக் கென்றெணும் புந் தியள் 
மானம் வெஃகு மதிப்பெய ராடனை 
ஊனொ ழித்தனன் வச்சிரத் தும்பர்கோன் . 


399 


சுஉ . ஆத லாலரிக் காகண்ட லன் றன.க் 
கோது கீர்த்தியுண் டாயத லாலிடை 

மென்பன வெய்திய வோசொலாய் 
தாதடர்ந்துத யங்கிய தாரினாய் . 


400 


சுகூ . கறங்க டற்றிகி ரிப்படி காத்தவர் 

பிறங்க டைப்பெரி யோய்பெரி யாரொடும் 
மதங்கொ டித்தரை மன்னுயிர் மாய்த்துநல் 
அறங்கெடுத்தவட் காண்மையும் வேண்டுமோ . 


401 


தூ 


( சு 

சுக * ) 2 கத்தினின் . 2-3 கத்திலு மண்ணினும் . 3 மண்ணின் . 
3-4 மாந்தரை மண்ணினிற் . 7 கென்றெனும் . 7-10 கென்றென்று புந்தி 
யிற் றான வொள்கு . 8 புந்தியாள் . 8-10 புந்திய தான வொள்கு : புந்திய 
தான வள்கு : புந்தியத் தான வொள்கு : புந்தியத் தான வொண்சு . 8-11 
புந்தியத் தான வள்மந் தரைப்பெய . 8-16 புந் தியாற் றான மெங்குந் தனி 
திரிவாடன . னா ழித்திட னன்றென வோ தினான் . 9 மான . 9-10 ஆன 
வொள்கு . 15-16 இந்திர னொள்ளியோய் . [ • உ * * ) 2.4 லாலவர்க் 
கண்டவர்க் கன்பினா( லோ ) .. 4 லன்னவற் . 6-7 கீர்த்தி யுடையதல் : 
கீர்த்தி யுடையவல் : கீர்த்தி யுடைவதல் . 6-8 கீர்த்தியுடையவல் லா திடை 
7 டாய்தல் : டாவதல் . 7-8 டாயதல் லா திடை: டாயவல் லா திடை: டாய 
தல் லா விடை . 10-12 மென்பது வெய்திய தோசொலாய் . 12 தோசொ 
லாய் , 16 தோளினாய் . ( சுகூ) இதுவும் அடுத்த செய்யுளும் இந்திரன் 
னிடைச் ( ருஅ ) என்பதன் பின் . 1-2 கறங்கி டத்திகி. 3 ரிப்படைக் : ரிப் 
படிக் . 5 பிறங்கி . 5-6 பிறங்கி டப்பெரி : பிறங்கி டற்பெரி: பிறங்க டற் 
பெரி . 7-8 யோர்பெரி யோர்கடம் : யோய்பெரி யோனெடும் . 8 யோரொ 
இம் . 10 டித்தனை . 12 மாற்றுதல் : மாய்த் துற ; மாய்த்தற: மாய்த்துள் . 
12-13 மாய்த்துநின் றறங்கெ : மாய்த்தென தறங்கெ . 14 டுத்தவற் : இத்த 
வர்க் . 14-16 டுத்தவ டன்மையு மாயுமோ . 15 காரருள் . 


95 


96 


பாலகாண்டம் 


402 


403 


சுச . சாற்று நாளற்ற தெண்ணித் தருமம்பார்த் 

தேற்றும் விண்ணென்ப தல்ல திவளைப்போல் 
நாற்றக் கேட்டலும் தின்ன நயப்பதோர் 

கூற்று முண்டுகொல் கூற்றுறழ் வேலினாய் . 
சுடு . மன்னும் பல்லுயிர் வாரித்தன் வாய்ப்பெய்து 

தின்னும் புன்மையிற் றீமையெ தோவைய 
பின்னுந் தாழ்குழற் பேதைமைப் பெண்ணிவள் 

என்னுந் தன்மை யெளிமையின் பாலதே . 
சுசு . ஈறி னல்லறம் பார்த்திசைத் தேனிவட் 

சீறி நின்றிது செப்புகின் றேனலேன் 
ஆறி நின்ற தருளன் றரக்கியைக் 

கோறி யென்றெதிரந்தணன் கூறினான் . 
சுஎ . ஐய னங்கது கேட்டற னல்லவாய் 

எய்தி னும்மிது செய்கவென் றேவினால் 
மெய்ய நின்னுரை வேத மெனக்கொடு 
செய்கை யன்றோ வறஞ்செயு மாறென்றான் . 


404 


405 


(சுச ) 2 நாளென்ப . 2-3 நாளற வெண்ணித் . 3 தென்று . 4 தருமன் 
பார்த் . 7-8 தன்றி யிவளைப்போல்; தில்லை யிவளைப்போல் . 10 கேட்பினும் : 
காண்டலும். 11 தின்ப. 12 நயந்ததோர் . 13-14 கூற்றுண் டோசொலாய் : 
கூற்றுண் டோசொலை : கூற்றுண் டோசொல்க : கூற்றுண் டோசொலக் : 
கூற்றுண் டோசொலுங் : கூற்றுண் டோவுரை. 15 கூற்றுழல் . 16 வேலி 
னோய் . ( சுரு ) 2 தன்னுயிர். 3 வாரத்தன் . 6.7 தீமையத் தீமைய : 
புன்மையத் தீமைய : புன்மையெத் தீமைசெய் : புன்மையெத் தீமைய: 
தன்மையெத் தீமைய . 7 றீமைய . 7-8 றீமைய தேயைய . 8 தோவையா . 
10 தார் குழல். 15 யெளிமைரின் : யிருமையின் : யெழுமையின். 
16 பாலதோ . ( சுசு ) சுஉ - ன் பின் : சுச- ன் பின் . 5-6 சீறு கின்றது. 
6 நின்றது : நின்றதிற் : நன்றிது. 8 றேனலன் : றேனிலேன் . 11 தறனன் : 
தருளென் : தருணன் : றறான் . 14-15 யென்றன னன்னெறி : யென் 
றெதிர்ந் தந்தணன் . 16 கூறுவான் . ( சுஎ ) 1 அய்ய . 2 னங்கவை. 3-4 
கேட்டபி னல்லவும் . 4-6 னல்லவு மெய்தி 

னல்லவு மெய்தி 
னால து : னல்லவு மெய்தி னாலிது ; னல்லது மெய்தி னாலிது . 7-8 செய்கென 
மேவினால் . 8 றேயினால் . 9-10 மெய்யி னின்னுரை . 12 மெனக்கொண்டு : 
மெனக்கொளாச் . 13-14 செய்வ தன்றோ. 13-16 செய்யு மா றஃ தெற் 
கெனச் செப்பினான் . 14-16 யாலறஞ் செப்புஞ் செயலென்றான் , 


னாலவை : 


96 


தாடகைவதைப் படலம் 


97 


சு அ . கங்கைத் தீம்புன னாடன் கருத்தையம் 

மங்கைத் தீயனை யாளு மனக்கொளாச் 
செங்கைச் சூலவெந் தீயினைத் தீயதன் 
வெங்கட் டீயொடு மேற்செல வீசினாள் . 

406 
சுக . புதிய கூற்றனை யாள்புகைச் தேவிய 

கதிர்கொண் மூவிலைக் கால வெந் தீமுனி 
விதியை மேற்கொண்டு நின்றவன் மேலுவா 
மதியின் மேல்வருங் கோளென வந்ததே . 

407 
எ 0 . மாலு மக்கணம் வாளியைத் தொட்டதுங் 

கோல விற்கால் குனித்ததுங் கண்டிலர் 
கால னைப்பறித் துக்கடி யாள்விட்ட 
சூல மிற்றன துண்டங்கள் கண்டனர் . 

408 
எக , அல்லின் மாரி யனைய நிறத்தவள் 

சொல்லின் மாத்திரை யிற்கட றூர்ப்பன 
கல்லின் மாரியைக் கைவகுத் தாளதை 
வில்லின் மாரியின் வீரன் விலக்கினான் . 

4019 
( சுஅ ) 2 தண்புன . 4 கருத்தையும் : கருத்தெலாம் : கருத்தைவெம் . 
5-6 மங்கைக் கூற்றனை . 6 தீவினை , 8 மனங்கொளாச் . 11-12 திடையத் 
தீயவள் . 12 தீயவள் . 14 டீ.யென . 15 மீச்செல . ( சுக ) 3 யாள் புகுந் . 4 தேவி 
யக் . 5 கதிகொண் . 5-6 கதிர்கொள் வேலெனுங் . 10 மேற்கொடு , 11 நின்ற 
வர் . 12 மேல்வர ; மேலுற . 12-16 மேலுலாப் பதியின் மேல்வருங் கோகோ 
னப் பாய்ந்ததே . ( எ 0 ) 2 மக்கணை : மக்களம் , 4 தொட்டலுங் . 7 குணித்த 
துங் . 9-11 ஆல மென்னவு மக்கொடி . 10 னைப்பழித் . 11 தக்கடி : துக் 
கொடி : தக்கொடி . 12 யாள் விடச் : யாள் கொண்ட . 14 மற்றதன் : மற்றதி : 
மற்றதின் : மற்றது : மற்றன : மற்றிரு : மற்றுறு : மிற்றதன் : மிற்றதின் : 
மிற்றது . 16 கண்டவே : கண்டதே . ( எக ) 5 சொல்லு . 7 யிற்கடற் , 8 நூர்ப் 
பதோர் . 12 தாளது . 14 மாரியால் . 

ஏக்க மோட விமையவ ரெங்கணும் 
வாக்கின் முந்துற மாயை வளர்ப்பவள் 
மூக்கும் வார்செவி யும்முறை போயிடத் 

தாக்கும் வள்ள லிளவலுந் தாக்கினான் . 
[409 (i) ) 409 (ii) - ன் பின் . இது வெள்ளி என்று குறிக்கப்பட்டுள் 

7 மாய்கை . 8-11 புணர்ப்பவள் மூக்கும் வன்செவி யும்முழை . 
14-15 வள்ளற் கிளவலும் . 15 லிராமனுக் . 


409 (i) 


ளது. 


97 / 


13 


98 


பாலகாண்டம் 


வேறு 
எஉ . சொல்லொக்குங் கடிய வேகச் சுடுசரங் கரிய செம்மல் 

மல்லொக்கு நிறத்தி னாண்மேல் விடுதலும் வயிரக் குன்றக் 
கல்லொக்கு நெஞ்சிற் றங்கா தப்புறங் கழன்று கல்லாப் 

புல்லர்க்கு நல்லோர் சொன்ன மறையெனப் போயிற்றன்றே .410 
எங . பொன் னெடுங் குன்ற மன்னான் புகர்முகப் பகழி யென் னும் 

அந்நெடுங் கால வன்காற் றடித்தலு மிடித்து வானிற் 
கன்னெடு மாரி பெய்யக் கடையுகத் தெழுந்த மேகம் 

மின்னொடு மசனி யோடும் வீழ்வதே போல வீழ்ந்தாள் . 411 
எச . பொடியுடைக் கான மெங்குங் குருதிநீர் பொங்கி வீழ்ந்த 

தடியுடை பெயிற்றுப் பேழ்வாய்த் தாடகை தலைக டோறும் 
409 ( i . a) ஏக்க மோட லிமையவர்க் கெங்கணும் 

தாக்கும் வள்ளற் கிளவலும் தாக்கினான் 
மூக்கும் வன்செவி யும்முறை போயிடப் 

போக்கி னானவள் மாயைப் புணர்ப்பெலாம் . 
(409 ( i . a) ] 10 வாள் செவி . 15-16 மாயம் புணர்ப்பினால் . 
409 ( ii ) விலக்கி தின்றவன் வெங்கணை விரைவினில் விலங்கிக் 

கலக்கம் வானவர் தவிர்ந்திடக் காலனுங் கலங்கத் 
துலக்கி வையகத் திடுக்கணு முனிவர் தந் துயரும் 

உலக்க ஆழித் தீ யொப்பதோர் கணைதொடுத் தெய்தான் . 
( 409 (ii} ] 2 நின்றபின் . 4-5 விரவின வாங்கிக் : விரைவுடன் 
வாங்கிக் . 5 வாங்கிக் 10 களிப்பத் . 10-11 களிப்ப இலக்கில் : க 

களிப்ப 
விலக்கும் : களிப்ப விலக்கி . 13 திடுக்கமு . 15 ( ம் ) இடரும் . 18-20 யெனக் 
கொடுஞ் சிலைதொடுத் துய்த்தான் : யெனக்கொடுஞ் சிலையுட னுய்த்தான் . 

[ எ ] 7 அல்லொக்கும் . 8 வடிவி . 8-9 ( ம் ) படிவத் தாள்மேல் , 9-12 
னாண்மே லாழ்தலு மாழ்ந்த வம்பு . 10 விடுவது : விடவது . 11 அருவிக். 
12 குன்றம் . 17 கடந்து . 19 புல்லற்கு . 21 சொல்லும் . 22 பொருளெ 
னப் . ( எ .. ) 1 பொன்னிறக் , 6 யோடு : யொன்றால் : தன்னால் . 7 மன் 
னெடுங் . 9 வெங்காற் . 9-10 வெங்கா லடித்தலு . 10-11 றிடித்தலு மடித்து . 
11 மிடித்த : மடித்து . 15 பெய்யும் . 17 தெழுந்து . 20-21 மிடியி னோடும். 
( எச] 1 கொடியுடைக் . 5 பொங்க , 6 வீழத் . 11-12 ( க் ) கொடியாள் 
பத்து : ( க் ) கொடியாள் வீழ்தல் . 


98 


தர்டகைவதைப் படலம் 


99 


முடியுடை யரக்கற் கந்நாண் முந்தியுற் பாத மாகிப் 

படியிடை யற்றுவீழ்ந்த வென்றியம் பதாகை யொத்தாள் , 412 
எடு . கான் றிரிந் தாழி யாகத் தாடகை கடின மார்பத் 

தூன்றிய பகழி வாயூ டொழுகிய குருதி வெள்ளம் 
ஆன்றபே ருலக மெல்லா பாயின வந்தி மாலைத் 

தோன்றிய செக்கர் வானந் தொடக்கற்று வீழ்ந்த தொத்த . 413 
எசு , வாசநாண் மலரோ னன்ன மா முனி பணிம றாத 

காசுலாங் கனகப் பைம்பூண் காகுத்தன் கன்னிப் போரிற் 
கூசுவா ளரக்கர் தங்கள் குலத்துயிர் குடிக்க வஞ்சி 

ஆசையா லூழலுங் கூற்றுஞ் சுவைசிறி தறிந்த தன்றே. 414 
எஎ . யா முமெம் மிருக்கை பெற்றோ மெமக்கிடை யூறு மில்லைக் 

கோமகற் கினிய தெய்வப் படைக்கலங் கொடுத்தி யென்று 
மாமுனிக் குரைத்துப் பின்னை விற்கொண்ட மழைய னான்மேற் 

பூமழை பொழிந்து வாழ்த்தி விண்ணவர் போயி னாரே . 415 
14 யாக்கர்க் , 14-15 யரக்க ரந்நாண் : யரக்கர்க் கெல்லாம் . 16 முமதியிற் . 
18 மாதப் : மாகப் . 19 படையிடை , 20 யிற்று . 21 வீழும் , 22 வெற்றியம் : 
வெற்றிவெம் . ( எடு * ) 1 தான் றிரிந் : தான் றிருந் : தான் றரை : கான்றிருந் . 
9 வாயோ . 12 நீத்தம் . 13-14 ஆன்றவக் கான . 15 மெங்கு . 17 தந்தி . 
22 துடக்கத்து , 23 வீழ்வ . 24 தொத்தே : தொத்தாள் . ( எசு ) 1 வாசமா . 
3 னென்ன . 5 பணிமா : யருண்ம ; பணிப்ப : யருண்டா: பணிய . 9 பைம்பூட் . 
13 கூசிவா. 17 குடிப்ப : கொள்ள . 21 கூற்றஞ்: கூற்றுச் . 22-23 சிறுசுவை 
யறிந்த. 24 தென்றே ( எஎ ) 1-2 யாமுமே யிருக்கை , 3 பெற்றா: பெற்றே . 
4 முனிக்கிடை : முனக்கிடை : முமக்கிடை : முன க்கிடை . 8 கினி X : 
கியைந்த : கிளையாத் . 12 யென்னா: யென்ன . 14 குரைத்த, 15 பின்னர் : 
பின்னும் . 17 மழையி . 18 னார் மேற் . 24 னாரால் . 


தாடகைவதைப் படலம் முற்றும் . 


